கற்க கசடற 


ஒளியியல் 


( பட்டப்படிப்பிற்குரிய சிறப்புப் பாடம் ) 


பிற்சேர்க்கை 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 


டாக்டர் வி . சண்முகசுந்தரம் , M.A. , M.Sc. , Ph.D. , M. Inst . P. > 

ரீடர் , இயற்பியல் துறை , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 

அண்ணாமலை நகர் . 


நம் 


நான் 


தமிழ் 


னம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


upplement - May , 1973 


TAMIL NADU TEXT BOOK SOCIETY 


LIGHT - Supplement 


DR . V. SHANMUGASUNDARAM 


பொருளடக்கம் 


பக்கம் 


Price Rs . 1-15 


1. நிறமாலையியல் 


1 


( Or supplied free of cost when 

original book is purchased ) 


2. டாப்லர் விளைவு 


19 


3. ஒளிச் சிதறல் 


25 


4. ஒளியின் மின்காந் 
தக் கொள்கை 


31 


5. ஒளிப்பட வியல் 


39 . 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the 
Centrally Sponsored Scheme of 
Production of books and literature 
in regional languages at the 
University level , of the Government 
of India in the Ministry of Educa 
tion and Social Welfare ( Depart 
ment of Culture ) , New Delhi . 


Printed by 
KUMARAN PRESS ,, 
298 , Mint Street ,, 
Madras - 1 . 


1. நிறமாலையியல் 


ஒரு நிறமாலைமானியின் பிளவில் சூரிய ஒளிக் கற்றையை 
விழச் செய்தால் , நிறமாலைமானியின் இணையாக்கி , ஒளிக் 
கற்றையை இணைக் கதிர்களாக மாற்றி முப்பட்டகத்தில் விழச் 
செய்கிறது . முப்பட்டகத்தின் வழியாக ஊடுருவும் ஒளிக் கதிர்கள் 
நிறப்பிரிகை அடைந்து பல்வேறு வண்ண ஒளிகளாகத் தெரியும் . 
இவ்வாறு நிறப்பிரிகையால் கிடைக்கும் நிறத்தொகுதி • நிறமாலை 
( spectrum ) எனப்படும் . இதனை 4.1 ஆம் பகுதியில் படித்தோம் . 
சூரிய ஒளிக் கற்றைகளை மட்டுமின்றி பல்வகையான ஒளிமூலங்களி 
லிருந்து கிடைக்கும் ஒளிக் கற்றைகளைக் கொண்டும் நிறமாலைகள் 
தோற்றுவிக்கலாம் . இத்தகைய நிறமாலைகள் அவ்வொளி மூலங் 
களின் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன . பல்வேறு ஒளிமூலங்கள் , 
அவற்றின் பண்புகளுக்கேற்ப வெவ்வேறு அலை நீளங்களைக் 
கொண்ட ஒளிக்கற்றைகளை வெளியிடுகின்றன . எனவே , ஒரு . 
பொருளினை ஒளிரச் செய்து , அவ்வொளியை நிறமாலையின் 
மூலமாகப் பயன்படுத்தி , நிறமாலையினைத் தோற்றுவித்து , அந் 
நிறமாலையின் அலை நீளங்களைக் கணக்கிட்டு , அம் மூலப்பொருள் 
களின் இயற்பண்புகளை அறிந்திடமுடியும் . இந்தப் பகுதி 
“ நிறமாலையியல் ” எனப்படும் . நிறமாலையினை அவற்றைத் தோற்று 
விக்கும் ஒளிமூலங்களைக் கொண்டு பின் வரும் பிரிவுகளாகப் பிரிக்க 
லாம் . 


வெண்.சுடர் நிறமாலை ( Incancescence Spectrum ) 

ஒரு திடப்பொருளை மிக உயர்ந்த வெப்பநிலைக்குக் கொண்டு 
சென்றால் , அது ஒரு தொடர் நிறமாலையைத் தோற்றுவிக்கும் . 
பொருளின் வெப்ப நிலை உயர உயா , பல்வேறு நிறங்களும் படிப்படி 
யாக ஒன்றுடன் ஒன்று படிந்து தோன்றும் . டங்ஸ்டன் இழையா 
லான ஒரு மின் விளக்கு இத்தகைய மூலமாகப் பொதுவாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . இத்தகைய ஒளிமூலங்களின் வெப்ப நிலை 
2100 * செ . வரையிலிருக்கும் . 


ஒளியியல் 


புன் சென் சுடர் நிறமாலை ( Bunsen flame ) 

ஒரு பொருளை புன்சன் சுடரில் ஒளிவிளக்கமற்றப் பகுதியில் 
( Non luminous ) இடும்பொழுது , அப் பொருளினின்று வெளி 
வரும் ஒளியினால் ஏற்படும் நிறமாலையில் தோன்றும் வரிகள் அப் 
பொருளின் பண்புகளைக் காட்டும் . ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ( Asbes 
tos ) வளையத்தை ஒரு தனிம உப்புக் கரைசலில் ( Metallic salt 
solution ) நனைத்து புன்சன் சுடரில் வைப்பதன்மூலம் அத் தனி 
மத்தின் நிறமாலையினைப் பெறலாம் . இந்த முறையில் சில ஆண்டு 
களுக்கு முன் வரை சோடியம் சுடர் பெற்று வந்தது . இப்பொழுது 
பொதுவாக சோடியம் ஆவி விளக்கு ( Sodium Vapour Lamp ) 
பயன்படுத்தப்படுகிறது . 


வில் திறமாலை ( Arc spectrum ) 

இரு கரிக் கம்பிகளை , ஒரு மின் இணைப்புடன் இணைத்து , அக் 
கம்பிகளின் முனைகளை ஒன்றுடன் ஒன்று தொடச் செய்து , சிறிது 
விலக்கினால் , அவ்விரு முனைகளுக் கிடையில் தோன்றும் காற்று 
வெளியில் ஓர் ஒளி வில் தோன்றும் . இதனை மூலமாகப் பயன் 
படுத்தினால் ஒரு தொடர் நிறமாலை தோன்றும் . இதில் ஒரு கரிக் 
கம்பியில் ஒரு பொருளை வைத்தால் , இதன் விளைவாகத் தோன்றும் 
நிறமாலையில் , தொடர் நிறமாலையுடன் மேல் பொருந்தி அப் 
பொருளுக்கான நிறமாக யும் பெறப்படும் . ஆனால் இரும்பு , செம்பு 
போன்ற தனிமங்களுக்கான நிறமாலைகளை இக் கம்பிகளைக்கொண்டு 
ஒளி வில் தோற்றுவித்துப் பெறலாம் . 


ஒரு நீண்ட கண்ணாடிக் குழாயில் ஒரு பகுதி பாதரசத்தை 
அடைத்து , அக் குழாயின் இரு முனைகளிலும் இரு மின் வாயினை 
இணைத்து பின் அக் குழாயிலுள்ள காற்றினை வெளியேற்றி மூடி 
விடவேண்டும் . இரு மின் வாய்களையும் ஒரு மின் இணைப்புடன் 
பிணைத்து , குழாயினைச் சாய்த்துப் பாதரசம் இரு வாய்களையும் 
தொடச் செய்து பின் குழாயை நிமிர்த்தினால் பாதரசம் இரு பகுதி 
களாகப் பிரிந்து ஒரு சிறு இடைவெளியைத் தோற்றுவிக்கும் போது 
அங்கு ஒளி வில் தோன்றும் . இந்த முறையில் பாதரச ஒளி வில் 
பெறமுடியும் . 


பொறி நிறமாலை ( Spark spectrum ) 
ரு உலோக மின்வாய்களை ஒரு தூண்டு 

ஒரு தூண்டு மின்சுருளின் 
துணைச் சுருளுடன் இணைப்பதின் மூலம் அல்லது ஓர் உயர் மின் 
அழுத்த மின்மாற்றியின் துணைச் சுற்றுடன் இணைப்பதின்மூலம் 
தொடர்ச்சியான மின் பொறிகளைப் பெறலாம் . இவ்வாறு பெறும் 


நிறமாலையியல் 


3 


பொறியினை மூலமாகப் பயன்படுத்திக் கிடைக்கும் நிறமாலை , அவ் 
வுலோகங்களின் ஒளி வில் மூலம் கிடைக்கும் நிறமாலையினின்று 
மாறுபட்டிருக்கும் . இவ்வாறு கிடைக்கும் பொறி நிறமாலையி 
லிருந்து அவ்வுலோகங்களின் அணுக்களின் 

பண்புகளுடன் , 
அவற்றின் அயனிகளின் பண்புகளையும் அறியலாம் . 


நிறமாலையின் பிரிவுகள் 


பொதுவாக நிறமாலையினை இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 


{ 1 ) வெளிவிடு நிறமாலை ( Emission spectrum ) 


( 2 ) உட்கவர் நிறமாலை ( Absorption spectrum ) 


முன் பிரிவில் நாம் கண்ட எந்த ஓர் ஒளி மூலத்திலிருந்து வெளி 
விடப்படும் நிறமாலை வெளிவிடு நிறமாலை எனப்படும் . மாறாக 
இவ்வாறு வெளிவரும் ஒளி ஓர் ஊடகத்தின் வழிச் செல்லுமானால் 
அவ்வூடகம் சில நிற ஒளியினை உட்கவர்ந்து கொள்ளும் . எனவே , 

தோன்றும் நிறமாலையில் அந்நிறம் தோன்றாது . 
இதனை உட்கவர் நிறமாலை என்பர் . சில ஊடகங்களில் நிற 
மாலையில் கண்ணுறு நிறங்களனைத்தும் உட்கவரப்படும் . இதனைப் 
பொதுவான உட்கவர்தல் ( General abs rption ) என்றும் , சில 
ஊடகங்களில் குறிப்பிட்ட சில நிறங்கள் மட்டும் உட்கவரப்படுதலைத் 
தேர்ந்துட்கவர்தல் ( Selective absorption ) என்றும் பிரிக்கலாம் . 


அதன்பின் 


வெளிவிடு நிறமான 

வெளிவிடு நிறமாலையினைத் தொடர் நிறமாலை என்றும் , 
“ தொடர்ச்சியற்ற நிறமாலை என்றும் இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 


தொடர் நிறமாலை ( ( ontinuous spectrum )) 

தொடர் நிறமாலை அதன் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை 
தொடர்பறாத முறையில் ஒளியின் எல்லா அலை நீளங்களையும் 
கொண்டிருக்கும் . இத் தொடர் நிறமாலை ஒரு திடப் பொருளின் 
உயர்ந்த வெப்பநிலையால் ஏற்படும் வெண்சுடராலோ அல்லது ஒரு 
வாயுவின் அடர்மிகுந்த ஒளி விளக்கப் பகுதியினாலோ ஏற்படுவ 
தாகும் . நிறமாலைப் பட்டையில் புள்ளிக்குப் புள்ளி நிறம் மாறு 
படும் . சில பகுதியில் நிறச் செறிவு மிகுந்து அதன் இரு பகுதி 
களிலும் சீராகக் குறைந்தும் காணப்படும் . ஒளி வழங்கும் 
பொருளின் வெப்ப நிலை உயர உயர இப் பெரும் செறிவுப் பகுதி 
நிறமாலையின் ஊதாப் பகுதியை நோக்கி நகரும் . 


4 


ஒளியியல் 


. 


1 


பட்டை நிறமாலை ( Band spectrum )) 

ஒரு பட்டை நிறமாலை , பல அகலமான ஒளிவிளக்கப் பட்டை 
களைக் கொண்டிருக்கும் . இப் பட்டைகளின் ஒரு பக்க விளிம்புகள் 
கூர்மையாக வரையறுக்கப்பட்டிருக்கும் . இது கந்தகப் பட்டையின் 
முகப்புப் பகுதி . மற்றொரு விளிம்பு கொஞ்சம் கொஞ்சமாகத் 
தேய்ந்து மறைந்துவிடும் . இப் பட்டைகளை ஓர் ஆற்றல் மிகுந்த 
பிரி திறனுடைய 

கருவியின் வழியாகப் பார்க்கும் பொழுது , 
ஒவ்வொரு பட்டையும் பல துல்லியமான நுண்ணிய வரிகளைக் 
கொண்டிருப்பதாகக் காணலாம் . இத்தகைய வரிகள் பட்டையின் 
முகப்புப் பகுதியில் நெருக்கமாக இருக்கும் . நிறமாலைகள் கிளர்ச்சி 
யுண்ட ஒரு தனிமம் 

ஒரு தனிமம் அல்லது கூட்டுப்பொருளின் மூலக் கூறு 
களால் ஏற்படுவதாகும் . 


வரி நிறமாலை ( Line spectrum ) 

ஒரு சோடியம் விளக்கிலுள்ள சோடியம் ஆவியை ஒத்த அணு 
நிலையில் உள்ள பொருள்கள் வெளியிடும் ஒளி மூலத்திலிருந்து 
பெறப்படும் நிறமாலையில் தனித் தனியான ஒளி மிகுந்த பல நிற 
வரிகள் காணப்படும் . சில வரிகள் ஒவ்வொன்றும் ஒளியின் வெவ் 
வேறு அலை நீளங்களையுடையன . இத்தகைய நிறமாலை ‘ வரி நிற 
மாலை எனப்படும் . பாதரச ஆவிவிளக்கு , சோடியம் ஆவிவிளக்கு 
போன்ற ஒளிமூலங்களைக் கொண்டு பெறப்படும் நிறமாலைகள் 
வரி நிறமாலைகளாகும் . இதேபோல் குறைந்த அழுத்தத்திலுள்ள 
ஹைடிரஜன் அல்லது ஹீலியம் வாயுக்களின் வழியாக மின்னோட் 
டத்தைப் பாயச் செய்தால் ஏற்படும் ஒளிமூலத்தினைக் கொண்டும் 
வரி நிறமாலையினைப் பெறலாம் . இத்தகைய நிறமாலைகள் பொது 
வாகப் பொருள்கள் அணு நிலையில் இருக்கும்போது வெளியிடப் 
படுவதாகும் . எனவே , வரி நிறமாலையினைக் கொண்டு அப் 
பொருளின் அணுப் பண்புகளை அறியலாம் . 


கண்ணுறு 


கட்புலனாகா கதிர் வீச்சுகள் ( Invisible radiation ) 

நாம் மேலே கண்ட ஒளிக் கதிர்வீச்சுகள் , நம் கண்ணில் 
படும்போது பார்வை உணர்வை உண்டாக்கக் கூடியவை . இதனைக் 
கதிர் வீச்சின் பகுதி ( visible region ) 

என்பர் . 
இக் கண்ணுறு பகுதியின் ஒளி அலை நீளங்கள் 4000 ? 
ஆங்ஸ்ட்ராம் அலகிலிருந்து 7000 ° ஆங்ஸ்ட்ராம் அலகுகளுக்குள் 
அடங்கும் . இதனுள் ஊதா நிறம் முதல் சிவப்பு நிறம் வரைத் 
தோன்றும் . ஆனால் 

சிவப்பு இரு நிறப்பகுதிகளுக்கு 
வெளிப்பகுதிகளில் கண்ணுக்குப் புலனாகாத , கட்புலனாகா கதிர் 
வீச்சுகள் ( } nvisitle raciations ) உள்ளன . இவை சிவப்பிற்கு 


ஊதா , 


நிறமாலையியல் 


5 


வெளியே 400,000 ஆ . அலகுகள் வரையிலும் , ஊதாவிற்கு 
வெளியே 136 ° ஆ . அலகு வரையிலும் பரவி இருக்கும் . சிவப் 
பிற்குப் புறத்தே உள்ள கதிர் வீச்சுப்பகுதியைப் புறச்சிவப்பு ( infra 
red ) என்றும் , ஊதாவிற்குப் புறத்தே உள்ள பகுதி புற ஊதா ( Ultra 
violet ) என்றும் கூறப்படும் . 


புறச்சிவப்பு நிறமாலை ( Infra red Spectrum ) 

நிறமாலைப் பிரிவில் , புறச்சிவப்புப் பகுதி முதன் முதலாக , 
1800 ஆம் 

ஆண்டு 

சர் வில்லியம் ஹர்ஸ்கில் என்பவர் 
கண்டறிந்தார் . சூரிய நிறமாலையில் சிவப்பு நிறத்திற்கு வெளிப் 
பகுதிகளில் ஒரு வெப்பநிலைமானியின் பாதரசக் குமிழ் படுமாறு 
செய்ததில் அது வெப்பநிலை உயர்வைக் காட்டிற்று . இந்தப் புறச் 
சிவப்புக் கதிர் பொதுவாக சூரியனாலும் , மற்றும் அதிக வெப்ப 
நிலையில் உள்ள பொருள்களாலும் வெளியிடப்படுகின்றன . புறச் 
சிவப்புக் கதிர்வீச்சை அதன் வெப்பத் தன்மையால்தான் அறிந்திட 
முடிகிறது . இதனை அறிந்து கொள்ள , குரூக் கதிர்விச்சுமானி 
( Crooke s Radiometer ) , ரேடியோ மைக்ரோ மீட்டர் ( Radio 
micrometer ) மற்றும் வெப்பமின் இரட்டை அடுக்கு ( Thermopile ) 
போன்ற 

கருவிகள் பயன்படுகின்றன . இப் பகுதி நிறமாலை 
கண்ணுறு பகுதியினைப் போலத் தொடர் நிறமாலையாக அமைந் 
துள்ளது . இதிலும் சில பகுதிகளில் உட்கவர் பகுதிகள் உள்ளன . 
இப் பகுதிகள் எந்தவிதமான வெப்பமும் காட்டா . இப்புறச் சிவப்புப் 
பகுதி கதிர் வீச்சுகள் கண்ணுறு பகுதி கதிர் வீச்சுகளுக்கான 
பண்புகளைப் பெரும்பாலும் பெற்றிருக்கின்றன . புறச் சிவப்புக் கதிர் 
வீச்சைக் கண்ணாடி உட்கவர்வதால் , இப் பகுதிக்கான நிறமாலை 
மானியின் முப்பட்டகங்களும் வில்லைகளும் கண்ணாடிக்குப் பதில் 
குவார்ட்ஸ் , இந்துப்பு ( Rock salt ) , சோடியம் குளோரைடு 
போன்ற பொருள்களாலானதாக இருக்கும் . ஒரு புறச்சிவப்பு 
திறமாலைமானியின் அமைப்பை அடுத்த பக்கத்தில் உள்ள 
படம் 1 - ல் காணலாம் . 


ஒளி மூலத்திலிருந்த ஒளிக்கதிர்கள் ஒரு வெள்ளிக் குழி ஆடியின் 
( M , ) மூலம் இணையாக்கப்பட்டு இந்துப்பாலான முப்பட்டகத்தின் 
வழிச் சென்று நிறப்பிரிகை அடைகிறது . நிறப்பிரிகை அடைந்து 
வெளிவரும் ஒளிக்கற்றை M , M ; ஆகிய குழி ஆடிகளின் எதி 
ரொளிப்புக்குப்பின் ஒரு தர்மோபைலின்மீது விழுகிறது . தர்மோ 
பைல் அதன்மீது விழும் ஆற்றல் செறிவைக் காட்டும் . வைன் 
( Wicn s Law ) விதிப்படி , 


Am 


() • 2885 ஆகும் . 


8 


ஒளியியல் 


தர்மோபைலின் மூலம் அதன்மீது விழும் கதிர் வீச்சின் வெப்ப 
நிலையை அறிந்து அதன் அலை நீளத்தைக் கணக்கிடலாம் . புறச் 
சிவட்புக் கதிர்கள் காற்று அல்லது மூடுபனியால் உட்கவரப்படுவ 
தில்லை . எனவே , புறச் சிவப்புக் கதிர் நிழல்படம் மூடுபனியின் 
ஊடே நீண்ட தூரத்திற்கு எடுக்கமுடியும் . இரண்டாம் உலகப் 
போரில் புறச் சிவப்பு நிழல்படம் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது . 
புறச்சிவப்புக் கதிர்கள் , மனித உடலில் ஆழமாக உட்சென்று 
வெப்பமூட்டக் கூடியது . இதனை மருத்துவத் துறையில் பயன் 
படுத்துகிறார்கள் . 


து 


/ 


.. 


12 


P 


M 


M , 


படம் 1 . 


வேதியல் சேர்மங்களின் பகுப்பாய்வுத் துறையில் ( Analysis of 
Chemical Compound ) புறச்சிறப்பு உட்கவர் நிறமாலை பெரிதும் 
பயன்படுகிறது . மேலும் , மூலக் கூறுகளின் இனங்கண்டு அவற்றின் 
அமைப்பினை அறிவதற்கும் புறச்சிவப்பு நிறமாலை பயன்படுகிறது . 


புறஊதா நிறமாலை ( Ultra - violet spectrum ) 

நிறமாலையின் புறஊதாப் பகுதி 1801 ஆம் ஆண்டு ரைட்டர் 
( Ritter ) என்பவரால் கண்டறியப்பட்டது , சூரிய ஒளியில் புற 
ஊதாக் கதிர்வீச்சுப் பகுதி மிகுந்திருக்கும் . செயற்கை முறையில் 


நிறமாலையியல் 


பாதரச வாயு விளக்கு , கரியை மின்வாயாகக் கொண்ட மின் வில் 
முதலியன புறஊதாக் கதிரினைப் பெருமளவில் வெளியிடுகின்றன . 
சாதாரண கண்ணாடி புறஊதாக் கதிர்களை உட்கவர்ந்துவிடும் . 
எனவே , புறஊதா நிறமாலை காட்டிகள் , இந்துப்பு , குவார்ட்ஸ் , 
ஃபுளோரைட் ( Fluorite ) போன்ற பொருள்களாலான வில்லை 
களையும் , முப்பட்டகங்களையும் பயன்படுத்தவேண்டும் . குவார்ட் 
ஸாலான வில்லையையும் , மற்றும் குவார்ட்ஸாலான கார்னு (Crnu ) 
பட்ட கத்தையும் கொண்ட ஒரு புறஊதா நிறமாலை 

காட்டி 
படம் 2 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


Tr 


Li 


2 


. 


LL 


படம் 


2 . 


இதில் S தகுந்த புறஊதா கதிர்வீச்சால் ஒளிரச் செய்த ஒரு 
சிறிய பிளவு . இஃது ஒளி மூலமாகப் பயன்படுகிறது . இதிலிருந்து 
வரும் ஒளிக்கதிர்கள் வில்லையின் வழியாக முப்பட்டகத்தில் 
விழுகின்றன . குவார்ட்ஸ் இரட்டை ஒளி விளக்கு ஊடகமாதலால் 
இரு பிம்பங்களைத் தோற்றுவிக்கும் . இதனால் பிம்பத்தின் செறிவு 
குறைந்து வரும் . இதனை ஈடு செய்யும் வகையில் முப்பட்டகம் 
30 உச்சிக் கோணத்தைக் 

கொண்ட 

இரு குவார்ட்ஸ் 
பட்டகங்களை இணைத்துப் பெறப்பட்டுள்ளது . மேலும் , இவ்விரு 
பட்டகங்களும் ஒன்று வலஞ்சுழி குவார்ட்ஸாலும் , மற்றொன்று 
இடஞ்சுழி குவார்ட்ஸாலும் ஆனது . இத்தகைய குவார்ட்ஸ் 
நிறமாலைகாட்டிகளை 4000 ஆங்ஸ்ட்ராம் அலகு முதல் 1850 ° 
ஆங்ஸ்ட்ராம் அலகு வரையிலான அலை நீளங்களுக்குப் பயன் 
படுத்தலாம் . 1850 ஆ . அலகின் கீழ் உள்ள அலைகளுக்குக் 
குவார்ட்ஸ் ஒளிபுகா ஊடகமாகச் செயல்படுகிறது . 1850 ஆ . 
அலகு முதல் 200 ஆ . அலகு வரையான புறஊதாப்பகுதியினை 
முதலில் ஆராய்ந்தவர் ஸ்குயூமன் ( Schuman ) என்ற விஞ்ஞானி 
ஆவார் . அதன் காரணமாக இப் பகுதி ஸ்குயூமன் பகுதி எனப் 
படும் . அவர் ஃபுளூேரைட்டினாலான ஒளிப்பாதைப் பகுதிகளைப் 
பயன்படுத்தி நிறமாலை காட்டியினை முழு வெற்றிடப் பெட்டிக்குள் 
அமைத்துப் பயன்படுத்தினார் . நிறமாலையினைப் புகைப்படம் செய்ய 
இதற்கெனத் தனியாக அமைந்த படத்தட்டுகளைப் பயன்படுத் 
தினார் . பின்னர் லைமன் ( Lyrn: !! 1) , 

மில்லிகன் ( Millikan ) 
முதலானவர்கள் 100 ஆ . அலகு வரையிலான பகுதியினைக் குழி 
கீற்றணியினைப் ( concave grating ) பயன்படுத்திப் பதிவு செய்தனர் . 


ஒளியியல் 


புறஊதாப் பகுதி ஒளி ஆற்றல் மிக்க நுண்ணோக்கிகளை 
அமைக்கப் பயன்படுகின்றது . புறஊதாப் பகுதி ஒளியைப் பயன் 
படுத்துவதால் , ஒளியியல் கருவிகளின் பிரி திறன் அதிகமாகிறது . 
எனவே , இப் பகுதி ஒளியினைப் பயன் படுத்தி எடுக்கப்படும் விலங் 
கியல் தவாரவியல் படங்கள் நுட்பமான பகுதிகளைத் தெளிவாகக் 
காட்டுகின்றன . 


ஒளிர்தலும் , நின்றொளிர்தலும் ( Fluorescence and phosphores 
cence ) 

புற ஊதா ஒளி சில பொருள்களின் மேல் விழும்போது அவை 
கண்ணுறு ஒளியினை வெளியிடுகின்றன . எடுத்துக்காட்டாக நீர்த்த 
கந்தக அமிலத்தில் கரைத்த க்யுனைன் சல்பேட் ( quinine sulphate ) 
கரைசலில் புற ஊதா ஒளிக்கதிர்களை விழச் செய்தால் அது நீல நிற 
ஒளியை வெளியிட்டு ஒளிர்வதைக் காணலாம் . இந் நிகழ்ச்சி ஒளிர் 
தல் ( Fluorescence ) எனப்படும் . இத்தகைய பொருள்கள் , அதன் 
மீது விழும் புற ஊதா ஒளியினை உட்கவர்ந்து அதில் பெரும் பகுதி 
யினை உடனுக்குடன் அதனைவிட அதிக அலை நீளமுள்ள ஒளியாக 
வெளியிடுகிறது . இந்த உண்மை ஸ்டோக் விதி ( Stoke s law ) 
எனப்படும் . இத்தகைய பொருள்களில் விழும் ஒளி ஆற்றல் அதன் 
அணுக்களை அல்லது மூலக்கூறுகளை அதனுடைய கீழ் ஆற்றல் 
மட்டத்திலிருந்து உயர்ந்த ஆற்றல் மட்டத்திற்குஉயர்த்துகின்றது . 
பின்னர் இவ்வணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் தம்முடைய 
இயல்பு நிலைக்கு மாறும் போது உட்கவர்வதைவிட அதிக அலை 
நீளமுள்ள ஒளியினை வெளியிடுகின்றன . கடைகளில் கிடைக்கும் 
ஒளிரும் குழாய் 

விளக்குகளில் ( Fluorescent tube lamps } 
அக் குழாயின் உள்பக்கத்தில் பாஸ்பர் ( phosphor ) என்ற ஒளிரும் 
பொருள் பூசப்பட்டிருக்கும் . குழாயினுள் அடைபட்டிருக்கும் 
குறைந்த அழுத்தப் பாதரச வாயு வில்மூலம் வெளிவரும் புறஊதா 
ஒளியினைப் பாஸ்பர் உட்கவர்ந்து கண்ணுறு ஒளியினை வெளியிடும் . 
இந்தகைய ஒளிரும் பொருள்கள் அப் பொருள்களில் புற 
ஊதாவினைக் கொண்ட ஒளி விழுந்து கொண்டிருக்கும்வரைதான் 
ஒளியினை வெளியிடும் . இத்தகைய ஒளிரும் கதிர்வீசல் 10 
முதல் 10-1வினாடிகளுக்குத்தான் நிகழும் . இவ்வொளிர்தல் 
பொருள் X- கதிர்கள் , 1 கதிர்கள் போன்ற ஆற்றல் மிக்க கதிர் 
களைக் கண்டு கொள்ளவும் , அளக்கவும் பயன்படுகின்றன . 


நின் றொளிர்தல் { Phosphorescence ) 

சில வகையான ஒளிரும் பொருள்களில் அதன்மீது புறஊதாக் 
கதிர் விழுவதால் , கிளர்ச்சியுறும் அதன் அணுக்கள் அல்லது மூலக் 
கூறுகள் உடனடியாகத் தம்முடைய இயல்பு நிலைக்குத் திரும்பி 


நிறமாலையியல் 


விடுவதில்லை . இத்தகைய பொருள்கள் , அவைமீது கதிர்கள் 
விழுவது நின்ற பிறகும் ஒளிர்ந்துகொண்டிருக்கும் . இத்தகைய 
ஒளிர்தல் • நின்றொளிர்தல் எனப்படும் . இத்தகைய ஒளிர்தல்கள் 
ஊதா அல்லது புறஊதாக் கதிர்கள் விழும்போதுதான் நிகழும் . 
எனவே , இது புறஊதாக் கதிர்களை இனங் காண்பதற்குப் 
பயன்படுத்தப்படுகிறது . கால்ஸியம் ( Calciuin ) , பேரியம் ( Barium ) , 
மற்றும் ஸ்ட்ரேன்ஸியம் ( Strantium ) ஸல்பைடுகள் ( Sulphides ) 
இத்தகைய நின்றொளிர் தலை ஏற்படுத்தும் . இம்மாதிரியான 
சல்பைடுப் பொருள்கள் கலக்கப்பட்ட வண்ணப் பூச்சுகளில் சூரிய 
ஒளிப் பட்டால் பின்னர் இருளில் பல மணி நேரம் ஒளிரும் . 


நின்றொளிர்தல் , கதிர் வீச்சுகள் அத்தகைய பொருள்களில் 
விழுவது நின்ற பின்னும் ஒளிதரும் என்பதைத் தவிர ஒளிர் 
தலுக்கும் நின்றொளிர் தலுக்கும் பெரும் வேறுபாடு கிடையாது . 


முழ மின்காந்த நிறமாலை ( Complete Electromagnetic spectrum )) 


நாம் இதுவரை , நிறமாலையில் நம் கண்ணில் பட்டு , பார்வைப் 
புலத்தைத் தூண்டும் பகுதியான கண்ணுறு பகுதியினையும் , சிவப்பு 
நிறத்தைவிட அதிக அலை நீளம் கொண்ட புறச்சிவப்புப் பகுதி 
யினையும் , ஊதாவிற்குக் குறைவான அலை நீளங்களைக் கொண்ட 
புறஊதாப் பகுதியினையும் பற்றி அறிந்துகொண்டோம் . கடந்த 
பல ஆண்டுகளில் நடந்த நிறமாலையியல் ஆய்வின் பயனாகப் புறச் 
சிவப்பு அலைநீளங்களைவிடப் பல ஆயிரம் மடங்கு அதிக அலை நீளங் 
களைக் கொண்ட ரேடிய அலைகளும் , புறஊதா அலை நீளங்களை விடப் 

ஆயிரம் மடங்கு சிறிய அலை நீளங்களைடைய X- கதிர் , 
Y கதிர்களும் ஒளியின் எல்லாப் பண்புகளையும் கொண்டிருப்பதாகக் 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . இவ்வலைகள் அனைத்தும் 3x1010 
செ.மீ. /வினாடி என்ற ஒளியின் வேகத்தில் பரவுகின்றன . 


பல 


1887 - ல் ஹெர்ட்ஸ் ( Hertz ) என்பவர் புறச்சிவப்பு அலை 
களைவிட நீளமான அலைகளையுடைய ரேடியோ அலைகளைத் தோற்று 
வித்தார் . ரேடியோ ஒலிபரப்பில் பயன்படுத்தப்படும் அலைகளின் 
நீளம் 108 செ . மீ . 

முதல் 105 செ.மீ. வரையிலிருக்கும் . 
பின்னர் மிகக் குறைந்த அலை நீளங்களையுடைய நுண் அலைகள் 
( Micro Waves ) தோற்றுவிக்கப்பட்டன . இவற்றின் நீளம் 1.8 
I மீ அல்லது அதற்கும் குறைவான தாக இருக்கும் . இந்த நுண் 
அலைகளின் கண்டுபிடிப்பு நிறமாலையில் புறச் சிவப்புப் பகுதிக்கும் 
குற்றலை ( Short waves ) களுக்குமிடையிலுள்ள பகுதியை நிரப்பு 
கிறது . 


10 


ஒளியியல் 


நிறமாலையின் மறுபகுதியில் , புறஊதா அலை நீளங்களுக்குக் 
கீழே X- கதிர்கள் ஒளியின் எல்லாப் பண்புகளையும் கொண்டிருக் 
கின்றன . X- கதிர்கள் பகுதி 100 ஆ . அலகிலிருந்து • 1 ஆ . அலகு 
வரையிலுள்ளது . இக் கதிர்கள் அதிக 

ஊடுருவும் ஆற்றல் 
கொண்டவை . ( 01 அலகிற்குக் கீழ் Y- கதிர்களுள்ளன . இக் 
கதிர்கள் கதிரியக்கப் பொருள்களால் வெளியிடப் 

படுகின்றன . 
இந்த Y- கதிர்களைவிட அதிக ஊடுருவும் ஆற்றல் கொண்ட 
காஸ்மிக் கதிர்கள் { cosmic rays ) இன்னும் குறைவான அலை 
நீளங்களைக் கொண்டவை . 


2.கி.மீ 


ரேடியோ அலைகள் 


16.செ.மீ 


- 


நுண்ணலைகள் 


0.2.செ.மீ 
0.1.செ.மீ 


புறச்சிவப்பு 


7800 ஆ.அ 
3900 ஆ.அ 

கண்ணுறு 
1700 ஆ.அ. 

புற ஊதா 
200 ஆ.அ 

H கீழ் புறஊதா 
100 ஆ.அ 


X- கதிர்கள் 


.1 ஆ.அ 


காமா கதிர்கள 


3 


4x ! 0 ஆ.அ 


ஆ 


காஸ்மிக் கதிர்கள் 


படம் 3 . 


மேலே கூறிய எல்லா வகைக் கதிர் வீச்சுகளும் , மின்காந்த 
அலைப் பண்புகளைக் 

கொண்டுள்ளன . அவை அனைத்தும் 
மின் காந்த நிறமாலை ( Electro magnetic spectrum ) என்ற பொதுப் 
பெயரில் அடங்கும் . மின்காந்த நிறமாலையில் பல்வேறு பகுதி 
களும் மேலே காட்டப்பட்டுள்ளன . அதிலிருந்து நம் கண்ணுறு 


நிறமாலையியல் 


11 


பகுதிகளை நிறமாலையில் ஒரு சிறு பகுதியாக உள்ளது என்பது 
தெளிவாகிறது . 


இதில் குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளையும் தோற்றுவிக்கும் 
முறைகளும் , இனங்கண்டு கொள்ளும் முறைகளும் , அவற்றின் பயன் 
களும் வெவ்வேறானாலும் , இவை அனைத்தும் ஒரே வகைப் பண்பு 
களைக் கொண்ட அலைகளையும் , அவற்றின் அலை நீளங்களில் 
மட்டுமே வேறுபாடுகளையும் கொண்டவை . 


சூரிய நிறமாலை ( Solar Spectrum ) 
சூரியனுடைய ஒளிக்கதிர்களை 

ஒரு நிறமாலைமானியின் 
வழியாகச் செலுத்தி அதனால் கிடைக்கும் நிறமாலையில் பல குறுகிய 
இருண்ட வரிகள் அந் நிறமாலை முழுவதும் பரவிக்கிடப்பதைக் 
காணலாம் . இதனை முதன் முதலில் வாலஸ்டன் (Wallastan ) 
என்பவர் கண்டார் . பின்னர் 1814 - ல் ஃப்ரான்ஹோபர் ( Fraunho 
fer ) ஏறத்தாழ 600 - க்கு மேற்பட்ட வரிகள் இருப்பனவாகக் கணக் 
கிட்டார் . இவற்றில் 324 வரிகளின் அலை நீளங்களை அளந்து 
அவ்வரிகள் நிறமாலையில் எப்பொழுதும் 

ஒரே நிலையான 
இடத்திலமைந்திருக்குமெனக் கண்டுபிடித்தார் . இந்த வரிகள் 
அவர் நினைவாக ஃப்ரான்ஹோடர் வரிகள் எனப்படும் . இந்த 
வரிகளை அவர் முதலில் A , B , C , D , E , F , G மற்றும் 1 வரிகள் 
எனக் குறிப்பிட்டார் இவற்றில் ) வரி சோடியமும் . ( மற்றும் 
F வரிகள் ஹைடிரஜனும் வெளியிடும் வரிகளாகும் . 


மேலே குறிப்பிட்ட வரிகள் தோன்றுவதற்கான விளக்கங்களை 
முதலில் புன்ஸன் ( Bunsen ) , மற்றும் கிர்க்காப் ( Kirchoff ) 
என்பவர்கள் வெளியிட்டார்கள் . சூரியனின் மையப்பகுதியான , 
மிக உயர்ந்த வெப்ப நிலையிலுள்ள ஒளி மண்டலம் ( photosphere ) 
ஒரு தொடர் நிறமாலையை வெளியிடுகிறது . சூரியனின் இம் மையப் 
பகுதியைச் சுற்றிப் பல வகையான ஆவிகளும் , வாயுக்களும் சூழப் 
பட்ட நிறமண்டலம் ( Chromosphere ) உள்ளது . இது 

மையப் 
பகுதியை விடக் குறைந்த வெப்ப நிலையிலிருக்கும் . சூரியனின் 
மையப்பகுதி வெளியிடும் ஒளி வெப்பம் குறைந்த இந்நிறமண்ட 
லத்தின் வழி கடக்கும் போது அதிலுள்ள ஆவிகளும் வாயுக் 
களும் அவற்றிற்குரிய அதிக வெப்ப நிலையில் தாங்கள் வெளியிடக் 
கூடிய அலை நீள ஒளிகளை உட்கவர்ந்து விடுகின்றன . எனவே , 
சூரியனுடைய நிறமாலையில் 

இந்த அலை நீளங்களுக்கான 
ஒளிவரிகள் காணப்படாமல் இருண்ட வரிகள் காணப்படுகின்றன . 
இந்த வரிகளின் அலை நீளங்கள் எந்தெந்தப் பொருளுக்குரியன 
என்று கண்டு , இத்தகைய பொருள்கள் சூரியனின் நிறமண்டலத்தி 


12 


ஒளியியல் 


சூரிய 


லிருக்கின்றன என்றும் கண்டுள்ளார்கள் . இவ்வாறு 
நிறமாலையில் காணும் இருள் வரிகளை , தனிமங்கள் வெளியிடும் 
நிறமாலை நிறவரிகளுடன் ஒப்பிட்டுச் சூரிய நிறமண்டலத்தில் 
என்னென்ன தனிமங்களுள்ளன 

என்று 

அறியலாம் . இந்த 
முறையில் சூரிய நிற மண்டலத்தில் 60 தனிமங்கள் வரை இருப்ப 
தாகக் கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன . 


கீழ்வரும் பட்டியலில் முக்கிய ஃப்ரான்ஹோபர் வரிகளும் , 
அவற்றின் அலை நீளங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன . இதில் அலை 
நீளங்கள் ஆங்ஸ்ட்ராம் அலகில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


நிறம் லையில் பயன்படும் மற்ற அலகுகள் வருமாறு : 

1 ஆங்ஸ்ட்ராம் அலகு = 10-3 செ . மீ 
ஒரு மைக்ரான் ( 1 H ) == 10- * செ . மீ 
ஒரு மில்லி மைக்ரான் ( 1 m ( 4 ) = 10-1 செ மீ . 


1 mu 


10 ஆ . அலகு . 


சில ஃப்பான் ஹேபர் வரிகளின் அலை நீளங்கள் : 
வரி 

உட்கவரும் தனிமம் அலை நீளம் ( ஆ . அலகு . ) 


A 


ஆக்ஸிஜன் 


7661 


- 3 


6867 


ஆக்ஸிஜன் 
H ( c ) 


C 


6563 


D 


Na 


5896 


5890 


E 


Fe 


5270 


F 


4861 


H ( B ) 
H ( Y ) 


f 


4340 


G 


Fe 


4308 


H 


C 


3968 


சூரிய ஒளியினை நிறமாலையினைக் கொண்டு சூரியனைப் பற்றி 
அறிவதைப் போல மற்ற விண் மீன்கள் , கோள்கள் , இவற்றி 
லிருந்து வரும் ஒளியினை நிறமாலையினைக் கொண்டு அவற்றின் 
நிலைகள் , தன்மைகள் முதலியவற்றையும் அறியலாம் . 


நிறமாலையியல் 


13. 


நிறமாலை வரிசைகள் ( Spectral series ) 

ஒவ்வொரு தனிமமும் கிளர்ச்சியுற்றால் பல நிறமாலை வரிகளைத் 
தோற்றுவிக்கின்றன . தொடக்க காலத்தில் இவ்வரிகள் அவற்றை 
வெளியிடும் பொருள்களின் அணுக்களின் பல வகைக் கதிர்களால் 
ஏற்படுவதாதாகக் கருதப்பட்டது . எனவே , விஞ்ஞானிகளை 
அணுக்களின் பலவகை அதிர்வுகளுக்கும் அந் நிறமாலை வரிகளின் 
அலை நீளங்கள் அல்லது அதிர்வெண்களுக்குமிடையில் ஒரு கணித 
முறையிலான சமன்பாட்டைக் காண முயன்றார்கள் . இறுதியாக 
இந்த முயற்சியின் காரணமாக பால்மர் ( Balmer ) என்பவர் 
ஹைட்ரஜன் வாயு ( Hydrogen ) தோற்றுவிக்கும் நிறமாலையின் வரி 
களுக்கு அனுபவமுறையில் ஒரு சமன்பாடு வெளியிட்டார் . அதன் 
படி ஹைடிரஜன் நிறமாலையில் ஒரு வரிசை வரிகளின் அலை 
நீளங்களை 


12 


A = 3645.5 

n - 4 


என்ற சமன்பாட்டால் குறிக்கலாம் . இதில் n- ன் மதிப்பு 3 , 4 , 5 
என்று முழு எண் மதிப்புகளைப் பெறும் . இதனை அலை எண்களால் 
குறிப்பிட்டால் 


Y = R 


ஆகும் . 


( + - + ) 
* ) , மற்றும் R ரெட்பெர்க் மாறிலி ( Redberg s 


இதில் ( Y = 


( 


எண் 


பொழுது , 


constant ) . இதில் n- க்கு 2 ஐ விடக் கூடுதலான 3 , 4 , 5. என்ற 
முழு மதிப்புகளைப் பொருத்தும் 

அவை 
ஹைட்ரஜனாலான நிறமாலையின் கண்ணுறு பகுதியில் காணப் 
பெறும் சிவப்பு , நீலம் , மற்றும் ஊதா வரிகளின் அதிர்வெண்களைக் 
குறிக்கின்றன . இந்தச் சமன்பாட்டின் n- ன் மதிப்பினை 3 முதல் 
ஈறிலி ( Infinity ) வரை அதிகரித்தால் , எண்ணிலா வரிகளைப் 
பெறக்கூடும் என்றாகும் . ஆனால் , n- ன் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க 
வரிகள் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி ( n = d ஆகையால் ) இணைந்து 
விடுகின்றன . இது அந்த வரிசையின் முகப்பாகும் . n = 3 என்று 
குறிப்பிடும்போது , அந்த வரிசையின் முதல் வரியைப் பெறுகிறோம் . 

1 

1 
பால்மர் வரிசையின் முகப்பு அதிர் வெண் Y R 

21 d 


( 


2 


அல்லது 


R 
4 


ஆகும் . 


ஒளியியல் 


பின்னர் ஹைடிரஜன் நிறமாலையின் மற்ற வரிகளுக்கான சமன் 
பாடுகளும் விஞ்ஞானிகள் பலரால் வெளியிடப்பட்டன . 
ஹைடிரஜன் நிறமாலையில் வெளிப்புற ஊதாப் பகுதியில் தோன்றும் 
வரிசைக்கான சமன்பாட்டை லைமன் ( Lyman ) என்பவர் 
வெளியிட்டார் . 


1 
இதனை Y -- R 

என்ற சமன்பாட்டால் குறிக் 

11 
கலாம் . இதில் :-ன் மதிப்பு 1 ஐ விட அதிகமான முழு எண்ணா 
லானது . 


பேஷன் ( Paschen ) என்பவர் புறச்சிவப்புப் பகுதி வரிசைக் 
கான சமன்பாட்டை !! == 3 - க்கு மேற்பட்ட முழு எண்களாகக் 

1 
கொண்டு . Y = 

என்று கணித்தார் . 


R 


( 3 


) 


பிராக்கெட் ( Bracket ) என்பவர் புறச்சிவப்பின் மற்றொரு 
வரிசையினை = 

4 - க்கு மேற்பட்ட முழு எண்களெனக் கொண்டு 


1 


Y = R 


( 


1 
112 


என்ற 


சமன் 


பாட்டால் 


குறித்தார் . 


மேலே குறிப்பிட்ட எல்லாவகை வரிசைகளையும் 


( - - - ) 


என்ற முழு 


என்ற ஒரு பொதுவான சமன்பாட்டினால் குறிக்கலாம் . இதில் R- ன் 
மதிப்பு 109678 செ.மீ.. ஆகும் . மற்றும் m = 1 , n = 

2 , 3 , 4 
எண்களால் குறிப்பிடும்போது லைமன் வரிசை 
யினையும் , m = 2 மற்றும் n 3 , 4 , 5 என்ற முழு எண்களால் 
குறிக்கும் போது பால்மர் வரிசையினையும் , m = 3 , 1 = 4 , 5 
என்றும் , 4 , n = 5 , 6 என்றும் கொள்ளும் பொழுது 
முறையே பாஷன் , பிராக்கெட் வரிசைகளையும் குறிக்கும் . 


ஹைடிரஜனைத் தவிர மற்றத் தனிமங்களும் , பல்வேறு 
நிறமாலை வரிசைகளைத் தருகின்றன . இந் நிறமாலை வரிசைகளை 
ரெட்பர்க் என்பார் 


R 


( n + H , 


நிறமாலையியல் 


15 


என்ற சமன்பாட்டால் குறிப்பிட்டார் . A ஒவ்வொரு வரிசைக்கும் 
ஒரு மதிப்புடைய ஒரு மாறிலி . 

இஃது அந்த வரிசையின் 
முகப்பாகும் . < ரெட்பர்க் மாறிலி , n- ன் மதிப்பு தொடர்ந்த முழு 
எண்களால் குறிக்கப்படும் . 

- தசம எண் . 


போரின் ஹைடிரஜன் நிறமாலை விளக்கம் ( Bohr s explanation 
of Hydrogen spectrum 

ஹைடிரஜனின் நிறமாலை வரிகளுக்குக் கணித முறையிலான 
ஒரு சமன்பாட்டை அனுபவ முறையில்தான் மேற் குறிப்பிட்ட 
விஞ்ஞானிகள் வெளியிட்டார்களேயன்றி , அவ்வரிகள் எவ்வாறு 
ஏற்படுகின்றன என்பதற்குக் கொள்கையளவிலான விளக்கங்களை 
அவர்களால் அறிய முடியவில்லை . முதுபழங் கொள்கை ( classical 
theory ) அடிப்படையில் இதற்கான விளக்கத்தை அறிய முயன்ற 
அனைவரும் தோல்வியே கண்டனர் . இயற்பியல் துறையில் 
புரட்சியைத் தோற்றுவித்த பிளாங்க்கின் குவாண்டம் கொள்கை 
( Plank s Quantum Theory ) யையும் , ருதர்ஃபோர்டு ( Rutherford ) 
வெளியிட்ட அணுவின் அமைப்பினையும் இணைத்து நீல் போர் 
( Niels Bohr ) என்ற விஞ்ஞானி 1913 ஆம் ஆண்டில் ஹைடிரஜன் 
நிறமாலை வரிகள் தோன்றும் முறையினை விளக்கினார் . அவர் 
வெளியிட்ட அணு அமைப்பு முறைக்காக அவருக்கு 1922 ஆம் 
ஆண்டின் இயற்பியல் துறை நோபல் பரிசு வழங்கப்பட்டது . 


ஹைடிரஜன் அணு அதனுள் மையத்தில் நேர்மின்னோட்ட 
முள்ள ( positive charge ) அணுக் கருவையும் , அதனைச் சுற்றிவரும் 
எதிர்மின்னோட்டமுள்ள ( negative 

( negative charge ) எலக்ட்ரானையும் 
கொண்டது என்ற ருதர்போர்டின் கொள்கையைப் போர் ஏற்றுக் 
கொண்டார் . ஆனால் , முதுபழங் கொள்கை கூறியபடி எலக்ட் 
ரான் எல்லா வட்டப் பாதையிலும் சுற்றும் என்ற கொள்கையை 
மறுத்து எலக்ட்ரானின் 

கோண உந்த மதிப்புகள் ( aingular 

hh 
momentum ) -ன் முழு எண் மடக்கைகளாக 

(( int geral 
20 
multiple ) அமையக் கூடிய வட்டப் பாதைகளில் மட்டுமே 
அவ்வெலக்ட்ரான் சுற்றிவர இயலும் 

மாற்றினார் ( இதில் 
h பிளாங்க் மாறிலி ) . இந்தக்கொள்கையின் அடிப்படையில் 
ஹைடிரஜன் அணுவின் எலக்ட்ரானுக்கான வீதிப்பாதை ( orbit ) 
யினைக் கணிக்கலாம் . 


என 


அணுக்கருவின் மின்னோட்டம் 

= Ze 
எலக்ட்ரானின் மின்னோட்டம் 

எலக்ட்ரானின் நிறை = m 


16 


ஒளியியல் 


எலக்ட்ரான் • n எண்ணுடைய வீதிப்பாதையிலிருப்பதாகக் 
கொண்டால் , அப் பாதையின் ஆரம் = Yn . 


மிடையிலேற்படும் 


எலக்ட்ரானுக்கும் , அணுக்கருவிற்கு 

Zee 

Ze2 
நிலையின் ஈர்ப்பு விசை = 

Y ne Yn 


எலக்ட்ரான் வீதிப்பாதையில் சுற்றும் திசைவேகம் = y 


அதன் மைய விலக்கு விசை ( centrifugal force ) 


m 2 
Y. 


அதே பாதையில் சுற்று வரையில் 
Ze2 

Y. 


m ya 


Y. " 


அல்லது y = 


Ze 
m Yn 


( 2 ) 


ஓர் 


Y , ஆரமுடைய வீதிப்பாதையில் y திசை வேகத்தில் இயங்கும் 

எலக்ட்ரானின் கோண உந்தம் = myY . ஆனால் , போரின் 
தற்கோளின்படி ( Postulate ) 


h 
mvY . = n 

21 


( 3 ) 


இதில் n = 1 , 2 , 3 அல்லது 4 என்ற முழு எண் . 

h 1 
y = n 

20 mY . 


m he 


4m m ? Y.2 


( 4 ) 


சமன்பாடு 2 ஐயும் 4 ஐயும் இணைத்தால் 

n he 
mY . 

41 m . 


Zee 


( 


Yn 


n : h " 
40 " mZe 


... ( 5 ) 


எனவே , வீதிப்பாதையின் ஆரம் Y. , n- ன் இருபடிக்கு நேர் 
வீதத்திலிருக்கும் ( n = 1 , 2 , 3 போன்ற முழு எண் மதிப்புகளை 
மட்டுமே ஏற்கும் ) . மேலும் , சமன்பாடு 5 - ல் மற்ற உறுப்புகள் 


நிறமாலையியல் 


17 


அனைத்தும் மாறிலி . - இந்த வீதிப்பாதைகளின் ஆற்றல் நிலை 
அவற்றின் நிலையாற்றல் . மற்றும் இயக்க ஆற்றலின் கூடுதலாகும் . 


ஓர் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் 


1 

mu ? 
2 


1 Ze2. 

( சமன்பாடு 1 - ன் 


2 Y. 


( படி ) 


இதில் Z ஹைடிரஜன் அணு எண் . அதன் மதிப்பு 1 ஆகும் . எனவே , 

1 22 
இயக்க ஆற்றல் 

( 6 ) 
2 Y. 


Y. ஆரமுள்ள வீதிப்பாதையிலுள்ள எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் 


22 


-- 


= 


... 


( 7 ) 


Ya 


2 


ea 


கூடுதல் ஆற்றல் E. 


|| 


* 


+ 


1 . 


2Y . 


e2 


( 8 ) 
ZY , 
ஆற்றல் வேறுபாடு கதிர்வீச்சுகள் அல்லது உட்கவர்தல்கள் 

( 9 ) 


En 1 


Easy 


என்ற 


சமன்பாட்டிற்கு ஏற்ப நிகழும் . இதில் Y கதிர்வீச்சின் 
அதிர்வெண் En ; மற்றும் Em , ni , n . வீதிப்பாதைகளின் ஆற்றல் 
அளவு . இவ்வாற்றல் மதிப்புகளைச் சமன்பாடுகளிலிருந்து 9 - ல் 
பொருத்தினால் 
2m2 me + 1 

1 
hy 

ny n ) 


1 


Y - 


212 me + 

h * 


** ( 10 ) 


n , 


{ * - * } 
[ * + ) - 

1 = 
( - + ) 


1 
Y ஐ அலை எண்ணாகக் கொண்டால் Y = 

A 


} 


212 ine " 


y1 


( 11 ) 


Che 


2re me 

Ch8 


= R என்று கொண்டால் 


y ? = R 


R - - ) என் 


என்றாகும் . 


ஒ . - 2 


18 


ஒளியியல் 


இந்தச் சமன்பாடு ஹைட்ரஜன் - நிறமாலை வரிகளுக்கான 
அனுபவமுறைச் சமன்பாட்டை ஒத்திருப்பதைக் காணலாம் . 
மேலும் e , m , c , h இவற்றின் மதிப்புகளைப் பொருத்திக் கணக்கிட் 
டால் R- ன் மதிப்பு 109700-1 செ . மீ . என்றாகிறது . இந்த மதிப்பு 
ரெட்பர்க் மாறிலியின் மதிப்பாகும் . ஹைடிரஜன் நிறமாலைக் குப் 
போர் வெளியிட்ட இந்த விளக்கத்தினைக் கொண்டு நாம் முன்பு 
கொண்ட பல்வகை வரிசைகளையும் பெறமுடியும் . 


சமன்பாடு 11 - ல் 

12 

1 மற்றும் n = 2 , 3 , 4 என்ற 
மதிப்புகள் அளித்தால் லைமன் வரிசையினைப் பெறலாம் . 


என்ற 


n , = 2 மற்றும் n = 3 , 4 , 5...... 

மதிப்புக்கள் 
பால்மர் வரிசையினைக் குறிக்கும் . இதே முறையில் 1 , = 3 , 
R = 4 , 5 , 6 என்ற மதிப்புகளும் , n , = 4 , 11 = 5 , 6 , 7 என்ற 
மதிப்புகளும் முறையே பேஷன் மற்றும் , பிராக்கெட் வரிசை 
களைக் கொடுக்கும் . 


2 , டாப்லர் விளைவு 


( Doppler Effect ) 


5 


ஒலியியலில் ஒளிமூலமோ , அதனைக் கேட்பவரோ அல்லது 
இருவருமோ ஒப்ப இயக்கம் கொண்டிருந்தால் அந்த ஒலியின் 
சுருதியில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணரலாம் , இது டாப்லர் 
விளைவு எனப்படும் . இந்த விளைவு அலைகளின் மூலம் பரவுகின்ற 
எல்லா இயக்கங்களுக்கும் பொதுவானதால் , இத்தகைய விளைவு 
ஒளியிலும் நிகழ்கிறது . ஆனால் , இதனை ஒளிமூலம் , காண்பவர் 
அல்லது இவர்களுக் கிடையேயுள்ள ஒப்பவேகம் ஒளியின் வேகத் 
துடன் 

ஒப்பிடும் நிலையிலிருந்தால் மட்டுமே கண்டு கொள்ள 
முடியும் . இத்தகைய ஒளிமூலங்களைக் கொண்டு ஏற்படும் 
நிறமாலையிலுள்ள ஒவ்வொரு வரியும் அதன் அலை - நீளத்தில் 
மாற்றமடைகிறது . 


ஓர் ஒளிமூலம் தோற்றுவிக்கும் அலைகள் ஒரு வினாடிக்கு 
f எனக் கொள்வோம் . இது அதனுடைய அதிர்வெண்ணாகும் , 
ஒளியின் வேகம் c எனக் கொள்வோம் . ஒளி மூலம் 1 திசை 
வேகத்தில் காண்பவரை நோக்கி நகருவதாகக் கொள்வோம் . 
ஒரு வினாடியின் மூலம் தோற்றுவிக்கும் அலைகள் ( - 1 இடத்தினுள் 
குவிக்கப்படும் . எனவே , அதன் அலை நீளம் , 


C 


C 


A -லிருந்து A = 
1 

ff 
என்றும் மாறும் . இதனால் காணும் அதிர்வெண் 


20 


ஒளியியல் 


மாறாக 


காண்பவரிடமிருந்து 


விலகிச் 


செல்வதாகக் 


மூலம் 
கொண்டால் 


C 


f 


f 


என்றாகும் 


( 2 ) 


பொதுவாக இரண்டையும் இணைத்து 


C 


f 


C F 11 


4 . 
- ( + ) 
- 1 ( 1- ) 


- 


an 


. 


என்று எழுதலாம் . 


- மூலத்திற்குப் பதில் காண்பவர் நகர்வதாகக் கொண்டால் , 
அதிர்வெண் f = ] 1 + 

... ( 4 ) 


( 


* ) 


என்றாகும் . ஒளியைப் பொறுத்தமட்டில் இரண்டிற்கும் வேறுபாடு 
இல்லை . இந்த வேறுபாடு அலை பரவும் ஊடகம் இருப்பதாகக் 
கொள்வதால் வருவதாகும் . ஆனால் , 

ஒளி 

பரவுவதற்கு 
இத்தகைய ஊடகம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது . 


11 


சமன்பாடு 3 ஐ விரித்து எழுதினால் 


V 


2 


f = // 


+ 


) 


C 


C( 


( 2 


நம் 


ஆனால் 


மாற்று 


இவற்றினை . விடுத்தால் 


c2 


*** 


I = 1 ( 1 + ) 


என்றாகும் . 


டாப்லர் விளைவு 


21 


மாறிய அலை நீளம் என்று கொண்டால் 


11 


e 


끗 


f 


f 


( 1 + 


) 


1 


1 + 


- ) 





1 


Al - A 

A 


dA 
A 


|| 


|| 


ஆகும் 


C 


V 


அல்லது dA = = 


A ஆகும் 


( 5 ) 


... 


C 


இந்த அலை நீள மாறுபாடு டாப்லர் பெயர்ச்சி (Doppler shift ) 
எனப்படும் . இதனை ஒளி மூலம் காண்பவரை நோக்கி அல்லது 
காண்பவரிடமிருந்து விலகிச் செல்லுவதற்கேற்ப 


y 


dA 


> அல்லது + : > என்றாகும் . - 


எனவே , ஒரு நிறமாலையைத் தோற்றுவிக்கும் ஒளிமூலம் நிலையாக 
இல்லாமல் நகருமானால் , அந் நிறமாலை வரிகள் தம் இயல்பு 
நிலையிலிருந்து விலகிக் காணப்படும் . ஒளிமூலம் காண்பவரை 
நோக்கி நகரும்போது இப் பெயர்ச்சி குறைந்த அலை நீளப் பகுதிக்கு 
ஊதா நிறப்பக்கம் நகர்ந்திருக்கும் . இது ஊதாப் பெயர்ச்சி 
( violet shift ) எனப்படும் . மாறாக , மூலம் காண்பவரிடமிருந்து 
விலகிச் சென்றால் இப்பெயர்ச்சி உயர்ந்த அலை நீளப் பகுதியை 
சிவப்புப் பகுதியை- நோக்கி இருக்கும் . இது சிவப்புப் பெயர்ச்சி 
எனப்படும் . மூலம் காண்பவரின் பார்வைத் திசைக்கு நேர்குத்துத் 
திசையில் நகர்ந்தால் இத்தகைய இடப் பெயர்ச்சிகள் தோன்றா. 


இந்த டாப்லர் விளைவைப் பயன்படுத்தி விண்வெளியிலுள்ள 
கோள்கள் , மற்றும் விண்மீன்கள் இவற்றின் இயக்கங்களை நாமும் 
அறியலாம் . எடுத்துக்காட்டாக ஒரு கோளிலிருந்து வரும் ஒளியைக் 
கொண்டு பெறும் நிறமாலையையும் , அதே நிறமாலை - வரிகளைக் 
கொடுக்கும் பூமியிலுள்ள பொருள்களின் நிறமாலையையும் ஒன்றோ 
-டொன்று மேற் பொருந்துமாறு அல்லது அருகருகே அமையுமாறு 
ஏற்படுத்தினால் , விண்வெளிக் கோள்களின் 

கோள்களின் நிறமாலை வரிகள் 
அதனை ஒத்த நிறமாலை வரியிலிருந்து ஊதாப் பெயர்ச்சி அடைந் 


22 


ஒளியியல் 


திருந்தால் , கோள் பூமியை நோக்கி நகருவதாகவும் , சிவப்புப் 
பெயர்ச்சி அடைந்திருந்தால் பூமியிலிருந்து விலகிச் செல்வதாகவும் 
அறியலாம் . 
டாப்லர் விளை வின் பயன்கள் 

( 1 ) சூரியனின் கோண இயக்கம் 

ஒரு நிறமாலை மானியின் பிளவைச் சூரியனின் முதலில் கிழக்கு 
விளிம்பை நோக்கச் செய்து நிறமாலையினைப் பெறவேண்டும் . 
பின்னர் மேற்கு விளிம்பை நோக்கச் செய்து நிறமாலையைப் 
பெற்றால் , இவ்விரு , நிறமாலைகளின் ஃப்ரான்ஹோபர் வரிகளும் 
நிறமாலையில் ஒரே இடங்களில் நிலை கொண்டிருப்பதில்லை . மேற்குப் 
பகுதியின் நிறமாலை வரிகள் கிழக்குப் பகுதி வரிகளைப் பார்க்க 
ஊதாப் பெயர்ச்சி அடைந்திருப்பதைக் காணலாம் . இதிலிருந்து 
சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காகத் தன் சுழற்சி பெற்றிருக்கிறது 
என்று அறியலாம் . மாறாக சூரியனின் மேல் விளிம்பு நிறமாலையும் 
கீழ் விளிம்பு நிறமாலையும் இத்தகைய பெயர்ச்சிகளைக் காட்டுவ 
தில்லை . 


( 2 ) சனிக்கோளின் வளையம் 

சனிக் கோளைச் சுற்றி ஒரு தட்டையான வளையமிருப்பதைத் 
தொலை நோக்கிகள் காட்டுகின்றன . டாப்லர் விளைவைப் பயன் 
படுத்தி இந்த வளையம் ஒரே தட்டைப்போன்ற வளையமா அல்லது 
சனியின் துணைக்கோள் 

கூட்டங்களாலானதா என்பதைக் 
கண்டுள்ளார்கள் . 


Ri 


Re 


படம் 4 . 


ஒரே வளையத் தட்டாக இருந்தால் அத் தட்டின் வெளிவிளிம்பு 
உள் விளிம்பைவிட அதிக வேகத்துடன் நகரும் . R. மற்றும் RI 
அத் தட்டின் வெளி, உள் ஆரங்களானால் அதன் கோணத் திசை 
வேகம் . ஆனால் வெளி , உள் விளிம்புகளின் வேகங்கள் முறையே 

= R ; 
ve = Re o என்றாகும் . 


2 


y ; 


டாப்லர் விளைவு 


23 


R. > R ; ஆதலால் vs > V ஆகும் . 


மாறாக , இவ் வளையம் தனித்தனி துணைக் கோள்களானால் 
துணைக் கோளின் இயக்கம் நடைபெற 


my2 


GMm 
K 


R 


(GM 


அல்லது " = 


R 


என்ற சமன்பாட்டிற்கு ஏற்ப அமையவேண்டும் . இதில் ப துணைக் 
கோளின் வேகம் , G , ஈர்ப்பு மாறிலி , M கோளின் நிறை , R 
மையத்திலிருந்து துணைக் கோளின் தொலைவு , இதன்படி R 
அதிகமானால் v குறைகிறது . அல்லது 

வளையத்தின் 

உள் 
பகுதியின் வேகம் வெளிப்பகுதியின் வேகத்தைவிட அதிகமாகும் , 
நிறமாலைமானியினை முறையே வளையத்தின் 

வெளி 
விளிம்புகளை நோக்கச் செய்து நிறமாலை வரிகளைப் பெற்றதில் உள் 
விளிம்பு நிறமாலை அதிகப் பெயர்ச்சியினைக் காட்டி , 

உள் 
விளிம்பின் வேகம் வெளி விளிம்பின் வேகத்தை விட அதிகம் என்று 
காட்டியது . 

இதனின்று சனிக்கோளின் வளையம் தனித்தனி 
துணைக் கோளின் கூட்டங்களால் ஆனது என்று உறுதியாகிறது . 


உள் , 


( 3 ) இரட்டை விண் மீன்களின் கண்டுபிடிப்பு 


சாதாரணமாக ஒன்றாகத் தெரிகின்ற விண்மீன்கள் 
ண்மையில் இரட்டைகளாக உள்ளன . இவை ஒன்றை 
யொன்று மையமாகக் கொண்டு சுழல்கின்றன . ஒன்று பூமியை 
நோக்கி நகரும் பொழுது , மற்றொன்று பூமியிலிருந்து விலகிச் 
செல்கிறது . இவ்வாறு ஒன்றையொன்று விலகிச் செல்லும்போது 
இவ்விண்மீன்களின் நிறமாலை வரிகள் பெயர்ச்சிகளைக் காட்டும் . 
ஆனால் , சில இரவுகளில் ஒன்றின் பின்னால் மற்றொன்று மறைந் 
திருக்கையில் அவற்றின் நிறமாலை வரிகள் ஒன்றித் தோன்றும் . 
பின்னர் சில இரவுகளுக்குப் பின் ஒன்று பூமியை நோக்கியும் , 
மற்றொன்று பூமியிலிருந்து விலகியும் செல்லும் . நிறமாலை வரிகளின் 
பெயர்ச்சி முன் இருந்ததற்கு எதிர்ப்பக்கமிருக்கும் . இந்த முறையில் 
பல விண்மீன்கள் இரட்டைகளாக உள்ளமை தெரியவந்துள்ளது . 


( 4 ) பேரண்டப் பெருக்கம் ( Expanding Universe ) 

எட்வின் ஹுபில் ( Ediwin Hubble ) என்பவர் 1920 ஆம் 
ஆண்டில் இப் பேரண்டத்திலிருந்து வரும் ஒளியின் நிறமாலையில் 
வரிகள் சிவப்பு நிறப்பக்கம் பெயர்ச்சி அடைந்திருப்பதைக் 


24 


ஒளியியல் 


கண்டார் . 

சிவப்புப் பெயர்ச்சி எனப்படும் . இந்த 
நிறமாலை வரிகள் அண்டத்திலுள்ள பல்லாயிரக் கணக்கான 
சூரியன்களின் ஒளியினால் ஏற்படுவதாகும் . எனவே இந்தச் சிவப் 
புப் பெயர்ச்சி இச் சூரியன்களைக் கொண்டிருக்கும் அண்டம் விலகிச் 
செல்வதாகக் காட்டுகிறது . நம்முடைய பூமி உள்ளிட்ட சூரிய 
குடும்பமும் அந்த அண்டத்தில் ஒரு விண்மீனாகும் . எனவே , மற்ற 
சூரியன்கள் இந்தச் சூரியனிலிருந்து விலகிச் செல்வதென்பது , 
அண்ட முழுவதும் விரிவடைவதைக் காட்டுகிறது . இதனைப் 
பேரண்டப் பெருக்கம் ( Expanding Universe ) என்பர் . 


( 5 ) நிறமாலை வரிகளின் அகலம் ( Brotiding of the spectral 
lines ) 


இயல்பாக நிறமாலை வரிகள் அணுக்களின் ஆற்றல் நிலை மாறு 
பாட்டால் ஏற்படுவதாகும் . அணுக்கள் கிளர்ச்சியுற்ற நிலையி 
லிருந்து இயல்பு நிலைக்கு மீறும்போது நிறமாலை வரிகளைத் 
தோற்றுவிக்கும் . கிளர்ச்சி நிலைக்கும் இயல்பு நிலைக்குமிடையிலுள்ள 
ஆற்றல் வேறுபாடு நிறமாலை வரிகளாகத் தோன்றுகின்றன . இந் 
நிலையில் நிறமாலையின் வரிகள் குறிப்பிட்ட அலை நீளத்திற்குரிய 
மெல்லிய வரியாகத்தான் இருக்கவேண்டும் ஆனால் , இவ்வரிகள் 
குறிப்பிட்ட அகலம் கொண்டுள்ளன . மைக்கல்ஸன் ( Michelson ) 
என்பவர் இந்த வரிகள் டாப்லர் விளைவின் காரணமாகவே அகன் 
றிருப்பதாகத் தெரிவித்தார் . இந் நிறமாலையினைத் தோற்றுவிக்கும் 
வாயுக்களின் அணுக்கள் நிலையாகயில்லாமல் , பல்வேறு திசை 
களிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் . நிறமாலைமானியை நோக்கி 
நகரும் அணுக்கள் தோற்றுவிக்கும் அலை நீளங்கள் நிலை அணுத் 


1 


தோற்றுவிக்கும் அலை நீளத்தைவிட , ( 


குறைவான 


C 


அலை நீளத்திலும் , மானியிலிருந்து விலகிச் செல்லும் அணுக்கள் 


A 


( 


1 + 


) 


கூடுதலான அலை நீளத்தையுடைய அலைகளையும் 


தோற்றுவிக்கும் . மேலும் , எல்லா அணுக்களும் ஒரே வேகத்தில் 
நகராமல் பல்வேறு வேகங்களில் நகர்வதால் , இவற்றிற்கிடையி 
லுள்ள அலை நீளங்களுடைய வரிகளும் அமையப் பெற்று நிற 
மாலையின் வரி ஒரு குறிப்பிட்ட அகலத்தைக் கொண்டிருக்கின்றன . 
வாயுக்களில் வெப்ப நிலை மாற்றம் , அடுத்த மாற்றம் ஏற்பட்டு 
அணுக்களின் வேகம் மாறுபடும்போது இவ்வரிகளின் அகலங்கள் 
மாறுபடுவது மேலே கூறிய விளக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கின்றன . 


3. ஒளிச் சிதறல் 


( Scattering of Light ) 


ஒளி ஓர் ஊடகத்தின் வழிச் செல்லும்போது செல்லும் திசையி 
லன்றி பக்கத் திசைகளில் ஒளி பரவுவதில்லை . ஆனால் , அவ்வூடகம் 
தொடர்பற்ற சிறுசிறு துகள்களைக் கொண்ருடிந்தால் , ஒளி செல்லும் 
திசைக்குப் பக்கத் திசைகளில் ஒளி சிதறுகிறது . இவ்வாறு ஏற்படு 
கின்ற ஒளிச் சிதறல்கள் ஒளி கடக்கும் ஊடகத்திலுள்ள நுண்ணிய 
துகள்களால் ஏற்படுகின்றன . வெள்ளை நிற ஒளி இவ்வாறு 
ஒளியின் - அலை நீளங்களைவிடக் குறைந்த அளவீடுகளையுடைய 
துகள்களால் சிதறும்போது , சிதறுண்ட ஒளி நல்ல நீல நிறமாகத் 
தோன்றும் . வெள்ளை நிற ஒளியிலுள்ள குறைந்த அலை நீள ஒளி 
யால் நீலமும் ஊதாவும் எளிதில் சிதறலுறுகின்றன . ஊடகத்தில் 
மிதக்கும் துகள்களின் பருமனளவு அதிகரிக்க அதிகரிக்க சிவப்பு 
நிற ஒளியும் சிதறலுறுகின்றன . இவ்வாறு நுண்ணிய துகள்கள் 
நீல ஒளியினைச் சிதறச் செய்கிறது என்பதனையும் , அவ்வாறு 
ஏற்படும் சிதறல் சிதறச் செய்யும் பருமனைப் பொறுத்திருக்கு மென் 
பதையும் முதலில் டிண்டல் ( Tyndall ) என்பவர் கண்டுபிடித்தார் . 
எனவே , அவர் நினைவாகச் சிறு துகள்களால் ஏற்படும் ஒளிச் சிதறல் 
• டிண்டல் சிதறல் ( Tyndall Scattering ) எனப்படும் . டிண்டல் 
ஒருசிறு சோதனையின் மூலம் இந்த ஒளிச் சிதறலை நிரூபித்துக் 
காட்டினார் . ஒரு கடின 

ஒரு கடின கண்ணாடியாலான நீண்ட கண்ணாடிக் 
குழாயில் அதன் நீளவாட்டத்தில் வெள்ளை நிற ஒளியினைப் புகச் 
செய்தார் . அக் குழாயினுள் சல்பர் டை ஆக்ஸைடு ( Sulphur di 
oxide ) மற்றும் ஹைட்ரஜன் சல்பைட் ( Hy : Irogcn sulpllide ) இவற் 
றைச் செலுத்தி , அவை இணைவதின் விளைவாக கந்தகத் துகள் 
கூட்டத்தை உண்டாக்கினார் . இந்த கந்தகத் துகள்கள் அதன் 
வழிச் செல்லும் ஒளிக் கற்றைகளைச் சிதறச் செய்தது . இவ் 
வொளிச் சிதறல்களை அக் குழாயின் குறுக்காகக் காண்முடியும் . 
முதலில் குறைந்த செறிவுடனிருந்த சிதறிய ஒளி வரவர வலு 
வெடைந்து , கந்தகத் துகள்களின் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க , 


17418 


26 


ஒளியியல் 


நீல நிறத்தை அடைந்தது . ஆனால் அத் துகள்கள் மிகப் பெரிய 
தாக வளர்ந்தவுடன் ஒளிச் சிதறல் மறைந்துவிட்டது . ஒளிச் 
சிதறலின் அடிப்படையில் டிண்டல் வானம் நீலமாகக் தோன்று 
வதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் . பூமியின் காற்று மண்டலத்தி 
லுள்ள தூசுகள் . மேகக் கூட்டங்கள் மற்றும் மிதக்கும் வேற்றுப் 
பொருள்கள் சூரிய வெள்ளை நிற ஒளியைச் சிதறச் செய்கின்றன . 
அவ்வாறு சிதறுண்ட ஒளி டிண்டல் சோதனையில் கண்டதுபோல 
நீலமாகத் தெரிகிறது . இந்த விளக்கத்தின்படி காற்று மண்டலத்தி 
லுள்ள தூசுபோன்ற பொருள்களை நீக்கிவிட்டால் வானம் நீலமாகத் 
தெரியாது என்றாகிறது . ஆனால் , பூமியிலிருந்து தூசுகள் கலக்க 
முடியாத மிக உயர்ந்த இடத்திலிருந்தும் கூட வானம் நீலமாகத் 
தான் தெரிகிறது . எனவே , காற்று மண்டலத்திலுள்ள தூசுபோன்ற 
பொருள்களால் மட்டுமே இத்தகைய சிதறல்கள் நிகழவில்லை 
என்றாகின்றது . லார்டு ராலே ! ir ! Rayleigli ) என்பவர் காற்றின் 
மூலக் கூறுகளே ஒளிச் சிதறல்களைத் தோற்றுவிக்கக் கூடியது 
என்று விளக்கினார் . மேலும் , அவர் இவ்வாறு சிதறிய ஒளிக் கதிர் 
களின் செறிவு அச் சிதறல்களைத் தோற்றுவித்த துகள்களின் பரும 
னளவிற்கு நேர் வீதத்திலும் , சிதறிய ஒளியின் அலை நீளத்தின் 
நான்கு மடிக்கு எதிர் வீதத்திலுமிருக்குமெனக் கண்டார் . இவ்வாறு 
சிதறிய ஒளி அதன் அலை நீளத்தில் எந்தவித மாற்றமுமடைய 
வில்லை . அல்லது சிதறிய ஒளியில் படும் ஒளிக் கற்றையில்லாத 
எந்தப் புது அலை நீள ஒளிக்கதிர்களுமில்லை . இதன் காரணமாக 
ராலே அல்லது டிண்டல் ஒளிச் சிதறல்கள் , ஓரியல் சிதறல்கள் 
( Coherent scattering ) எனப்படும் . 


இசாமன் விளைவு ( Raman effect ) 


நாம் முன்பகுதியில் கண்ட டிண்டல் , ராலே சிதறல்களிலிருந்து 
முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகை ஒளிச் சிதறலை இந்திய இயற் 
பியல் விஞ்ஞானி ஸர் சி . வி . இராமன் 1928 ஆம் ஆண்டில் 
கண்டுபிடித்தார் . அதனைப் பின் வருமாறு விவரிக்கலாம் . 
செறிவு மிகுந்த ஒற்றை நிற ஒளிக்கற்றையைத் தூசுகளற்ற 
பென்ஸின் ( Benzene ) திரவத்தின் வழியாகப் பாயச் செய்தால் 
ஒளிச் சிதறல் ஏற்படுகிறது , இவ்வாறு சிதறுண்ட ஒளியில் , 
அதன் மூல ஒளி அதிர்வெண்களுடன் , சில புதிய அதிர்வெண்ணு 
டைய ( New frequency ) ஒளிகளும் கிடைத்தன . இவ்வாறு மூல ஒளி 
மட்டுமின்றிப் புதிய அதிர்வெண்களைக் கொண்ட ஒளிகள் தோன்று 
கின்ற விளைவு ‘ இராமன் விளைவு எனப்படும் . இந்த விளைவினைக் 
கண்டுபிடிக்க இராமன் பயன்படுத்திய கருவிகள் மிகச் சாதாரண 
மானவை . ஒரு கோளவடிவ கண்ணாடிக் குடுவையிலுள்ள தூசு 


ஒளிச் சிதறல் 


27 


களற்ற சுத்தமான பெனஸன தரயத்தன் வழியாக ஒரு பாதரச 
வில்லிலிருந்து கிடைக்கும் நீல நிற ஒளியைப் பாயச் செய்தார் . 
ஒளி பாயும் திசைக்கு நேர்குத்துத் திசையில் , ஒரு கையடக்கமான 
நேர்காட்சி நிறமாலை மானியின் ( Direct vision spectroscope ) 
வழியாகச் சிதறுண்ட ஒளியை நோக்கினார் . அப்பொழுது 
திரவத்தில் விழுந்த மூல ஒளிக்கான வரியுடன் ( parent line ) 
அதன் இரு பக்கங்களிலும் பல மங்கலான ஒளிவரிகள் காணப் 
பட்டன . இவ்வரிகள் திரவத்தில் விழுந்த மூல ஒளியில் காணப் 
படாதவை . இப்புதிய வரிகள் இராமன் வரிகள் எனப்படும் . மூல 
வரியை விடக் குறைந்த அதிர்வெண்களை அல்லது அதிக அலை 
நீளங்களைக் கொண்ட வரிகள் ஸ்டோக்ஸ் வரிகள் ( Stoke s lines ) 
எனப்படும் . மூலவரியை விடக் கூடுதலான அதிர்வெண்கள் அல்லது 
குறைந்த அலை நீளங்களைக் கொண்ட வரிகள் எதிர் ஸ்டோக்ஸ் 
வரிகள் ( Anti Stoke s lines ) எனப்படும் . இராமன் வரிகள் மூல 
வரிகளுக்கு இரு புறமும் சமச்சீராக அமைந்துள்ளன . மூலவரியின் 
அதிர்வெண்ணுக்கும் , இராமன் வரியின் அதிர்வெண்ணுக்கு முள்ள 
வேறுபாடு இராமன் பெயர்ச்சி ( Raman shif ! ) எனப்படும் . சிதற 
லேற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மூல ஒளி எந்த அதிர் 
வெண்ணுடையதாக இருந்தாலும் , இராமன் வரிகளின் எண்ணிக் 
கையும் , இராமன் பெயர்ச்சியும் மாறுபடுவதில்லை . 


இராமன் விளைவினை . முதுபழங் கொள்கையின் அடிப்படையில் 
விளக்க இயலாது . புதிய குவாண்டம் கொள்கையின் அடிப் 
படையில்தான் இதனை விளக்க இயலும் . அதன்படி Y அதிர் 
வெண்ணுடைய ஒளிக்கற்றை ஒவ்வொன்றும் hy ஆற்றலுடைய 
போட்டான்களென்ற ( photons ) துகள்களாலானதாகக் கருதப் 
படும் . இத்தகைய துகள்கள் , சிதறலேற்படுத்தும் பொருளின் 
மூலக் கூறுகளைத் தாக்கும் பொழுது , தாக்கும் போட்டான் சேத 
மடையாமல் சிதறலுறலாம் . அல்லது சிதறலுண்டாக்கும் மூலக் 
கூறுகள் தாக்கும் போட்டான்களிலிருந்து ஒரு பகுதி ஆற்றலை 
உட்கவர்ந்து மீதியைச் சிதறச் செய்யலாம் . இப்பொழுது 
சிதறுண்ட ஒளி குறைந்த ஆற்றல் அல்லது அதிர்வெண்ணுடைய 
தாக இருக்கும் . அல்லது சிதறலுண்டாக்கும் மூலக் கூறுகள் , 
தாக்கும் ஒளி போட்டான்களுக்கு ஆற்றல் அளித்து சிதறலுறும் 
ஒளி அதிக ஆற்றலை அல்லது அதிர்வெண்களைக் கொண்டதாகச் 
செய்யலாம் . எனவே , நிறமாலை 

நிறமாலை காட்டியின் வழி சிதறுண்ட 
ஒளியினைக் காணும்போது மேலே கூறியபடி , தாக்கும் ஒளியின் 
அதிர்வெண் கொண்ட மூலவரி , குறைந்த அதிர்வெண்களைக் 
கொண்ட ஸ்டோக்ஸ் வரிகள் , கூடுதலான அதிர்வெண் 
களைக்கொண்ட எதிர் ஸ்டோக்ஸ் வரிகள் 

காணப்படுகின்றன 


28 


ஒளியியல் 


hy ஆற்றலுடைய ஓர் ஒளி போட்டான் , ஒரு மூலக்கூறைத் 
தாக்குவதற்கு முன்னும் . தாக்கிய பின்னும் அம் மூலக்கூறின் 
ஆற்றல் முறையே E ) , E , என்றும் , சிதறுண்ட ஒளியின் ஆற்றல் 
hY என்றும் கொண்டால் 
Ei + hY , = 1 ; + hy , 

f ; -E ; 
Y ; - Ys = 

hh 
என்றாகும் . இதில் E , = E ஆனால் Y - Y ; = 0 அல்லது Y = Ys . 
இதனால் தோன்றுவது 

தோன்றுவது மூலவரி E ; > E ; ஆனால் , Y > Y ,, 
ஏற்படும் இராமன் வரி குறைந்த அதிர்வெண்ணுடைய ஸ்டோக்ஸ் 
வரி E , < E ; ஆனால் Y ; > Y ; ஏற்படும் இராமன் வரி அதிக 
அதிர்வெண்ணுடைய எதிர் ஸ்டோக்ஸ் வரி . இவ்வாறு ஒளி 
போட்டானும் பொருளின் மூலக் கூறும் ஒன்றையொன்று தாக்குவ 
தால் ஏற்படுகின்ற ஆற்றல் வேறுபாடு அம் மூலக்கூறின் ஆற்றல் 
நிலை மாறுபாட்டைக் குறிக்க வேண்டும் . எனவே , இராமன் 
அதிர்வெண்களைக் கணக்கிட்டு அம் மூலக்கூறுகளின் அமைப்பினை 
அறிய முடியும் . 


இராமன் விளைவிற் கென சோதனை அமைப்பு முறை ( Experi 

mental arrangement for the study of Raman effect ) 

இராமன் விளைவிற்கான சோதனை அமைப்பை உட் ( R. Wood ) 
என்பவர் உருவாக்கினார் . 


A 


F 


S 


படம் 5 . 
இதனை மேலே படத்தில் காணலாம் . 


ஒளிச் சிதறல் 


29 


--இதில் - A என்பது . இராமன் குழல் ( Raman tube ) எனப்படும் . 
இதன் ஒரு முனை வளைந்து கூம்பு வடிவிலிருக்கும் . மறுமுனை 
பட்டையான கண்ணாடித் தகட்டால் மூடப்பட்டிருக்கும் . சோதனைப் 
பொருள் இதனுள் நிரப்பப்பட வேண்டும் . பின் S என்ற பாதரச 
ஒளி வில் மூலத்தின் ஒளியினின்று F என்ற வடிப்பானின் ( Filter ) 
உதவியால் ஒற்றை நிற ஒளியினை மட்டும் இராமன் குழலில் 
இருக்கும் பொருளின் மீது விழச் செய்ய வேண்டும் . பொருளின் 
மூலக்கூறுகளால் சிதறுண்ட ஒளி , குழலின் பட்டைக் கண்ணாடியின் 
வழியாகக் குத்துத் திசையில் வெளி வருகிறது . இவ்வொளியினை 
ஒரு திசையுறு நிறமாலை மானியின் வழியாகச் செலுத்தினால் , 
ஏற்படும் நிறமாலையில் மூலவரியுடன் இராமன் வரிகளும் காணப் 
படும் . 


இந்தச் சோதனையில் சில முக்கிய நெறிகளை நாம் கவனத்தில் 
கொள்ள வேண்டும் . 


( 1 ) சோதனைத் திரவம் , மிதக்கும்தூசுகளற்று , காற்றுக் 
குமிழ்களற்ற முறையில் இருக்க வேண்டும் . 


( 2 ) ஒளி மூலத்தின் ஒற்றை நிற ஒளி பொதுவாக 4358 
ஆ . அலகு அல்லது 4047 ஆ . அலகு அலை நீள ஒளியாக 
இருக்கும் . 


3 ) ஒளி மூலம் இராமன் குழலுக்கு அருகில் இருக்க 
வேண்டும் . இதனால் இராமன் குழலிலுள்ள திரவம் வெப்பமடை 
வதைத் தடுக்கும் வகையில் , இராமன் குழலைச் சுற்றியுள்ள வெளிப் 
புறக் குழலொன்றின் வழியாக நீரைப் பாய்ச்சலாம் . 


( 4 ) திசையுறு நிறமாலை காட்டியின் முப்பட்டைகள் அதிக 
ஒளி குவிக்கும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும் . 


( 5 ) மேலும் அப்பட்டகம் அதிக பிரி திறன் கொண்டதாகவு 
மிருக்க வேண்டும் . 


இராமன் விளைவும் , மூலக் கூறுகளின் அமைப்பும் ( Raman effect 

and molecular structure ) 

இராமன் விளைவினைப் பயன்படுத்தி மூலக்கூறுகளின் அமைப்பு 
முறையினை அறியலாம் . இராமன் நிறமாலை வரிகள் முறையே 
சேய்மை , அண்மை புறச்சிவப்பு உட்கவர் ( Far and near infra red 
absorption ) நிறமாலை வரிகளை ஒத்திருக்கின்றன . இராமன் அதிர் 
வெண்கள் , புறச்சிவப்பு உட்கவர் நிறமாலை வரிகளின் அதிர்வெண் 


3 


ஒளியியல் 


களைக் கொண்டிருக்கும் அல்லது அவ்வதிர் வெண்களின் 
வேறுபாட்டிற்குச் சமமாக இருக்கும் . மேலும் , புறச்சிவப்புப் 
பகுதியில் காணப்படும் எல்லா வரிகளும் இராமன் நிறமாலையில் 
காணப்படுவதில்லை . இராமன் நிறமாலை வரிகளின் செறிவு அந் 
நிறமாலையினைத் தோற்றுவிக்கும் மூலக்கூறுகளில் அணுக்களின் 
சேர்க்கையின் சீரியல்புத்தன்மையைக் குறிக்கும் . பொது மையச் 
சீரியல்புடைய மூலக்கூறுகள் , இராமன் விளைவில் தோற்றுவிக்கும் 
வரிகளை , புறச்சிவப்பு நிறமாலையிலும் , மாறாகப் புறச்சிவப்பு 
நிறமாலையில் தோற்றுவிக்கும் வரிகளை இராமன் நிறமாலையிலும் 
தோற்றுவிக்காது என்பதைக் கணித முறையில் நிரூபித்துள் 
ளார்கள் . 


எடுத்து க்காட்டாக , Co , மூலக்கூறு புறச்சிவப்பு உட்கவர் 
நிறமாலையில் தோன்றும் 668 மற்றும் 2349 செ . மீ.க்கான 
இரு பட்டைகள். இராமன் நிறமாலையில் தோற்றுவிப்பதில்லை . 
இதேபோல் 1389 செ.மீ -1 அலகில் தோன்றும் இராமன் 
நிறமாலைப் பட்டை புறச்சிவப்புப் பகுதியில் தோன்றுவதில்லை . 
எனவே , Co , மூலக்கூறு ஒரு மையச் சீரியல்புடையது . . அதன் 
அமைப்பினை 0 = C = 0 என்று எழுதலாம் . 


4. ஒளியின் மின் காந்தக் கொள்கை 


( Electro magnetic Theory of Light ) 


பெயர்ச்சி மின்னோட்டம் ( Displacement Current ) 
மின்காந்தவியலின் சில அடிப்படை விதிகளை மாக்ஸ்வெல் 
( Maxwell ) என்பவர் , கணிதமுறையில் சில சமன்பாடுகளாகக் 
குறிப்பிட்டுக் காட்டினார் . - இந்தச் சமன்பாடுகள். பின் பெரும் 
புகழடைந்து மாக்ஸ்வெல் சமன்பாடுகள் ( Maxwell s Equations ) 
என வழங்கப்படுகின்றன . வெளியில் ஓரிடத்தில் தோன்றும் 
இணைந்த மின் காந்த கலக்கங்கள் ( அல்லது அமைதிக் குலைவினை ) 
அலைகளாக மற்ற பகுதிகளுக்குப் பரவும் - என்பதை நிரூபித்துக் 
காட்டுவதற்கு இச் சமன்பாடுகள் உருவாக்கப்பட்டன . இவ்வாறு 
பரவுகின்ற மின்காந்த அலைகள் கொண்டிருக்க வேண்டுமென்று 
கணிக்கப்பட்ட திசை வேகமும் வெற்றிடத்தில் ஒளியின் திசை 
வேகமும் ஒன்றாக இருப்பதாகக் கண்டுபிடிக்கப்பட்டன . மற்றும் , 
புறஊதா , புறச் சிவப்பு , X- கதிர்களுக்கான அலைகளும் இதே திசை 
வேகம் கொண்டிருக்கின்றன .. இந்தக் கதிர்வீச்சுகளின் பண்புகளை 
மின்காந்தக் கொள்கை ஏற்புடைய முறையில் விளக்குகின்றது . 


A 


P 


-- 


6 


படம் 6 . 


படம் 6 - ல் A , B என்ற இரு தட்டுகளும் ஓர் இணைத்தட்டு மின் 
தேக்கியின் இரு தட்டுக்கள் . இவ்விரு தட்டுகளும் , K மின்கடத் 
தாப் பொருள் மாறிலி கொண்ட ( Dielectric constant ) மின்கடத் 


ஒளியியல் 


தாப் பொருளால் பிரிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்வோம் . A தட்டு 
+ ஏ பரப்பு மின் அடர்த்தியும் ( Surface charge density ) , B தட்டு 
- ஏ பரப்பு மின் அடர்த்தியும் கொண்டிருப்பதாகக் - கொள்வோம் . 


ஒவ்வொரு தட்டின் பரப்பும் A எனக் கொள்வோம் . எனவே , 
ஒவ்வொரு தட்டிலுமுள்ள மின் ஊட்டம் ‘ AG ஆகும் . இப்பொழுது 
இவ்விரு தட்டுகளையும் ஒரு “ கடத்திக் கம்பி ” யால் ( Conducting 
wire ) இணைத்தால் கம்பியின் வழியாக மின் ஓட்டம் நிகழும் . 
இந்த மின் ஓட்டத்தின் அளவு அக் கம்பியின் வழி மின்னோட்டம் 

d 
பாயும் வேகமாகும் . இதனை ( AT ) என்று குறிக்கலாம் . 
மின்னோட்டம் எப்பொழுதும் தொடர்பறா ஒரு சுற்றுப் பாதையில் 
தான் நிகழ முடியுமென்பதால் , மாக்ஸ்வெல் , மின் கடத்தாப் 
பொருள் வழியாகவும் மின்னோட்டம் பாயவேண்டும் என்று 
கொண்டு இவ்வாறு மின் கடத்தாப் பொருளின் வழிச் செல்லும் 
மின்னோட்டத்திற்குப் பெயர்ச்சி மின்னோட்டம் ( Displacement 
current ) என்று பெயரிட்டார் . மின் கடத்தாப் பொருளின் மின் 

4na. 
செறிவு ( Electric intensity ) E ஆனால் , இதனை E = 

என்று 

K ) 

KE 
எழுதலாம் . அல்லது -- என்றாகும் . எனவே 
47 

இடப் 
பெயர்ச்சி மின்னோட்டம் 


d 


( AT ) 


dt 


AKE 
43 


AK 
4 . 


d ( E ) 
dt 


1 
மின்னோட்டச் செறிவு = 

41 


d (KE ) 
dt 


இதில் KE என்பது “ மின் பெயர்ச்சி ( Electric Pisplacement ) 
எனப்படும் . இதனை D என்று குறிக்கலாம் . இடப் பெயர்ச்சி 


ஒளியின் மின்காந்தக் கொள்கை 


மின்னோட்டச் செறிவு 


1 
41 


dD 
dt 


... 


... 


( 1 ) 


E வெக்டர் அளவானதால் D- ம் வெக்டர் அளவாகும் . 


A B- க்கிடையிலுள்ள ஒரு புள்ளியிலுள்ள மின்னோட்ட 
அடர்த்தி p ஆனால் , இம் மின்னோட்டம் v திசை வேகத்தில் நகரு 

கொண்டால் , இதனால் ஏற்படும் மின்னோட்டம் ‘ p y > 
ஆகும் . இதனுடன் , A B தட்டுகளுக்கிடையிலுள்ள மின்புலம் 


வதாகக் 


மாறுமானால் , ஏற்படும் பெயர்ச்சி மின்னோட்டம் 


1 
40 


dD 
dt 


எனவே , கூடுதல் மின்னோட்டச் செறிவு 


J. = 


- 


1 
40 


dD 
di 


+ Pv } நிலை மின் அலகுகள் . 


அல்லது J = 


1 { 4 * 


dD 

+ Py 
dt 


} 


மின் காந்த அலகுகள் 


மாக்ஸ்வெல் சமன்பாடுகள் . ( Maxwell s Equations ) 

மின்னோட்டம் ஏற்படும் பொழுதெல்லாம் . அதனுடன் ஒரு 
காந்தப்புலமும் தோன்றும் . இந்த இரண்டிற்கும் உள்ள 
தொடர்பினை ஆம்பியர் விதி ( Ampere s law ) விளக்குகிறது . 
இதனைப் பின் வருமாறு கூறலாம் . “ மின்னோட்டத்தைத் தன்னுள் 
கொண்டிருக்கும் ஒரு முற்றுச் சுற்றினைச் சுற்றி , ஓரலகு காந்த 
முனையை எடுத்துச் செல்வதற்குச் செய்யப்படும் வேலையின் அளவு 
அச் சுற்றுள் அடங்கியிருக்கும் மின்னோட்டத்தைப்போல 4 * 
மடங்காகும் . இந்த விதியினை வெக்டர் கணித முறையில் ( Vector 
mathematics ) பின் வருமாறு எழுதலாம் . 


V x H = 41 J 


( 2 ) 


1 


ஆனால் J- ன் மதிப்பு 


( 


1 
47 


ad 
at 


+ pv | ஆகும் . எனவே 


") ஆகும். 


( 


7 x H = 


{ 


aD 
at 


+ 4xpv } என்றாகும் . 


C 


34 


ஒளியியல் 


ஓரிடத்தில் காந்தப்புலம் 

காந்தப்புலம் மாறுபடும்பொழுது , மின்னோட் 
டத்தை ஏற்படுத்தும் மின்னியக்கு விசையினைத் தோற்றுவிக்கும் 
ஃபாரடே விதி ( Faraday s law ) இவ்விரண்டுக்குமிடையிலுள்ள 
தொடர்பினைக் கூறுகின்றது . இந்த விதியின்படி , ஒரு முற்றுச் 
சுற்றில் காந்தப்பாயம் மாறுபடும்பொழுது தோன்றும் மின் இயக்கு 
விசை அச் சுற்றில் தோன்றும் பாய மாறுபாட்டு தகவிற்கு இணை 
யாகவும் எதிராகவுமிருக்கும் என்பது லென்ஸ் மாறு விதியாகும் . 


ОВ 
இதனைக் கணிதமுறையில் , ( V E = - என்று எழுதலாம் . 
இதில் . E சுற்றிலுமுள்ள மின்செறிவு : B காந்தத் தூண்டல் , 
( Magnetic Induction ) . 


மின்னோட்டத்தைத் தன்னுள் கொண்ட ஒரு மூடிய பரப்பினில் 
தோன்றும் முழு நேர்குத்துத் தூண்டல் ( Total normal induction ) 
உள்ளிருக்கும் மின்னோட்டத்தின் 47 மடங்குகளாகும் . இது நிலை 
மின்னியலில் காஸ் தேற்றம் எனப்படும் . மூடிய பரப்பினுள் 
கொண்டிருக்கும் மின்னோட்டம் பரப்படர்த்தி P என்றும் , பரப்பில் 
தோன்றும் மின்தூண்டல் D என்றும் கொண்டு காஸ் தேற்றத்தைக் 
கணித சமன்பாடாக வெக்டர் முறையில் 


V . D = 4m P 


( 3 ) 


என்று எழுதலாம் . இதேபோல காந்தவியலில் காஸ் தேற்றத்தினை 


7 . } } = 4m m 

- ( 4 ) 
என்றும் எழுதலாம் . இதில் B பரப்பில் தோன்றும் காந்தத் 
தூண்டல் , m உள்ளடங்கிய காந்த முனை வலிமை . 

நாம் மேலே கூறிய 1 , 2 , 3 மற்றும் 4 சமன்பாடுகளாலும் 
மாக்ஸ்வெல்லின் மின் காந்தப்புலச் சமன்பாடுகள் ( Maxwell s 
equation for the electro magnetic field ) எனப்படும் . 

பொது 
வாக ஒரு காந்த முனையைத் தனித்துப் பிரிக்கயியலாது . எனவே , 
சமன்பாடு 4 - ல் m = 

4 - ல் m = 0 ஆகும் . மற்றும் , நாம் கவனத்தில் 
கொள்ளும் பகுதியில் கடத்தல் மின்னோட்டம் . இல்லாவிடில் சமன் 
பாடு ( 1 ) -லும் 3 - லும் p = 0 என்றாகும் . இவற்றைக் கருத்தில் 
கொண்டால் , மின்காந்தப் புலச் சமன்பாடுகளை 


OD 


.... 


( 5 ) 


V x H = 


1 
c ot . 


ஒளியின் மின்காந்தக் கொள்கை 


351 


1 


ОВ 
ar 


( 6 ) 


VxE 


C 


V. D = 0 


( 7 ) 


.. 


... 


V . B = 0 


( 8 ) 


என்று 

எழுதலாம் . இந்த அமைப்பில் , இச் சமன்பாடுகள் 
லாரண்ட்ஸ் சமன்பாடுகளென்று வழங்கப்படும் . 


மின்காந்த அலையும் , அதன் திசைவேகமும் ( Electric magnetic 

wave and velocity ) 


சமன்பாடு 5 - ன் இரு பக்கங்களையும் வெக்டரின் டெல் குறுக்குப் 
பெருக்கு ( curl of the vector ) செய்தால் 


1 


V x 1 x H = 1 x 


என்றாகும் . 


C 


8t 


இதில் 7 X வெளியின் வகையீட்டுச் செயலி ( Differential 

8 
operation of space ) . காலத்தின் வகையீட்டுச் செயலி . 
எனவே , இவற்றை முன் பின்னாக மாற்றி வகையீடு செய்வதில் 
தவறில்லை . இவற்றின் வரிசைகளை மாற்றி , 


1 


to 


V x V X H 


-- 


vx3 


8t 


C 


K 


to 


= 


V x E 


( : D = KE ) 


( 9 ) 


C 


at 


என்று எழுதலாம் . ஆனால் சமன்பாடு 6 - ன் படி 


> 


1 


1 x E = 


- 


8B 
at 


C 


இதனைச் சமன்பாட்டை 9 - ல் பொருத்தினால் , 


V x 1 x H 


K 
( 2 ) 


B என்றாகும் . 


at 


( 10 ) 


36 


ஒளியியல் 


V. X + x H = v7 . H – vº H 


என்ற முற்றொருமையைப் பயன்படுத்தினால் சமன்பாடு ( 10 ) 


8 


K 


8 


VP . H - 


7 H 


B என்றாகும் . ( 11 ) 


( 2 


சமன்பாடு ( 8 ) -ன் படி A.B = 0 ஆனால் B = + H இதில் 
P காந்த உட்புகுதிறன் . இஃது ஒரு மாறிலி . எனவே , 
7. B = 7. ( I H ) 

( 


= 47. H = 0 


எனவே சமன்பாடு ( 11 ) ஐ 


- 


83 B 


v * H = 


K 
c2 


KA 
* H = 


8 * H 
at 


( 12 ) 


( 


என்று எழுதலாம் . சமன்பாடு 12 - ன் இடது கைப் புறத்தை நாம் 
தேக்காட்டின் ஆயக்கூறு முறையில் எழுதினால் ( Cartesian 
Coordinate ) சமன்பாடு 12 ஓர் அலையியக்கத்திற்கான சமன்பாடு 
( Differential Equation ) என்பது தெளிவாகும் . இந்த அலை 


C 


இயக்கத்தின் திசை வேகம் v = 


ஆகும் . 


VKA 


இதைபோல சமன்பாடு ( 6 ) ஐ எடுத்துக் கொண்டு 


KA 
C3 


( 13 ) 


என்று காட்டலாம் , இந்தச் சமன்பாடு அலையியக்கத்திற்கான 
சமன்படாகும் . 


இவ்விரு சமன்பாடுகளும் ( 12 , மற்றும் 13 ) மாறுகின்ற 
மின்புலமும் , காந்தப் புலமும் ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத் 
திதிகு . அலை இயக்கமாகப் பரவ முடியுமென்று காட்டுகின்றன . 


ஒளியின் மின் காந்தக் கொள்கை 


37 


இந்த அலைகள் மின்காந்த அலைகளெனப்படும் . வெற்றிடத்தில் - 
மற்றும் K- ன் மதிப்புக்கள் 1 ஆகும் . எனவே , 

எனவே , வெற்றிடத்தில் 
மின்காந்த அலைகளின் திசை வேகம் C ஆகும் . c என்பது ஒரு 
மின்காந்த அலகு மின்னோட்டத்தில் ( one e . m . u of Charge ) 
எவ்வளவு நிலை மின் அலகு மின்னோட்டமுள்ளது ( c . s . u of 
Charge ) என்பதாகும் . இதன் மதிப்பு சோதனையின் மூலம் 3x 108 
M. K. S அலகுகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . வெற்றி 
டத்தில் ஒளியின் வேகமும் சோதனை மூலம் 3 x 108 மீட்டர்கள் 
என்று கண்டுபிடிக்கப்பட்டது . மின்காந்த அலையின் திசை 
வேகமும் , ஒளியின் திசை வேகமும் ஒன்றாயிருந்த காரணத்தால் , 
மாக்ஸ்வெல் முதலில் ஒளி மின்காந்த அலைகளாலானது என்று 
கூறினார் . 


ஒளிச் சிதறலால் தள விளைவு 

சூரிய உதயமும் மறைவும் சிவப்பாக இருக்கையில் , வானம் 
நீலமாக உள்ளது . வான ஒளி பகுதித் தளவிளைவுற்றுள்ளது . 
ஒளியின் படுதிசைக்கு நேர்குத்துத் திசையில் பெரும் தளவிளைவு 


N 


தளவிளைவுறத படுகதிர் 


x 


பத்தி தளவிளைவுற்ற ஒளி 


* 


X 


Z 


சிதறுண்ட தளவிளைவுற்ற ஒளி 

படம் 7 . 


காணப்படுகின்றது . நம் தலைக்கு மேலுள்ள ஒளியை ஒரு நைக்கல் 
பட்டகம் அல்லது போலராய்ட் மூலம் பார்ப்பதன் மூலம் சோதித்து 
அறியலாம் . காற்று மண்டலத்திலுள்ள 

தூசுகள் , 

நீராவி , 


38 


ஒளியியல் 


பிராணவாயு முதலியவற்றின் மூலக்கூறுகள் ஒளியைச் சிதறச் 
செய்வதால் இத்தகைய விளைவுகள் தோன்றுகின்றன , ஒளிச் 
சிதறலைச் சாதாரணமாக ஆற்றலின் உட்கவர்தல் , வெளியிடு 
தலாகக் கொள்ளலாம் . 


ஒளியின் மின்காந்தக் கொள்கையினைக் கொண்டு ஒளிச் 
சிதறலை விளக்கலாம் . அக் கொள்கையின்படி , ஒளி அலைகள் 
ஒன்றுக்கொன்று நேர்குத்தாக உள்ள தளங்களில் சமகால மின் 
காந்த அதிர்வுகளைக் கொண்டது . மேலும் , ஒளியால் ஏற்படும் 
நிகழ்ச்சிகளுக்கு அதன் மின் வெக்டரே காரணமாகிறது . 


சூரிய ஒளி ( தளவிளைவுறாதது ) பூமியின் காற்று மண்டலத் 
திலுள்ள ஒரு மூலக் கூறின் ( 0 ) மேல் விழுவதாகக் கொள்வோம் . 
ஒவ்வொரு மூலக்கூறும் நேர் , எதிர் மின்னோட்டங்களைக் கொண்ட 
துகள் களின் தொகுதியாகும் . அதன் மேல் விழும் ஒளியிலுள்ள 
மின் புலம் இந்த நேர் மின்னோட்டங்களுக்கு புலத் திசையிலும் , 
எதிர் மின்னோட்டங்களுக்கு அதற்கு எதிர்த்திசையிலும் நகரச் 
செய்கிறது . மூலக் கூறுகளின் இம் மின்னோட்டங்கள் இறுக்கமாக 
கட்டுப்பட வில்லையாகையால் , மின்புலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப 
இம் மின்னோட்டங்களின் இயக்கங்களும் மாறுகின்றன . இவ்வியக் 
கங்கள் YZ தளத்தில்தான் நிகழ முடியும் . ஆனால் , அதிரும் ஒரு 
மின் இரு முனைவு மின் காந்த அலைகளை வெளியிடும் . இவ்வாறு 
வெளியிடும் அலைகள் சிதறல் ஒளிகளாகின்றன . படு ஒளிக் 
கற்றையின் E வெக்டரின் E , E , கூறுகளுக்கேற்ப , 0 விலுள்ள 
மூலக் கூற்றினை Y அச்சுத் திசையிலும் , Z அச்சுத் திசையிலும் 
அதிரும் இரு மூலக் கூறுகளுக்குச் சமமாகக் கொள்ளலாம் . இவ் 
வதிர்வெண் மின் புல அதிர்வெண்ணிற்குச் சமம் ஆகும் . Z 
அச்சுத் திசையிலும் பார்க்கும் ஒரு பார்வையாளர் படு கதிரின் 
Y கூறின் ஒளியினை மட்டுமே காண முடியும் . எனவே , இந்த ஒளி 
தளவிளைவுற்றுள்ளது . இதன் அதிர்வுகள் Y அச்சுக்கு 
இணையாக இருக்கும் . ஒளி பரவும் திசைக்கு நேர் குத்தளத்தில் 
எந்தத் திசையிலும் சிதறல் ஒளி சமதளத் தளவிளைவுற்றிருக்கும் . 
மற்ற எந்தத் திசையிலும் அவ்வொளி பகுதித் தளவிளை வுற் 
றிருக்கும் . 


5. ஒளிப்படவியல் 

( Photography ) 


1827 - ல் ஜான் ஹென்றி ஸ்க்யூல்சி என்பவர் முதன் 
முதலாக , வெள்ளி நைட்ரேட்டின் ஒளி உணர்திறனைக் கண்டு , 
ஒரு கருந்தாளில் பொருளின் பிம்பத்தை உண்டாக்கினார் . ஒளிப் 
பட வியலின் துவக்கமாக இதனைக் கொள்ளலாம் . அன்று தொட்டு 
ஒளிப்படவியல் வியத்தகு முறையில் வளர்ச்சியடைந்துள்ளது . 
இன்று பொதுவாக ஒளிப்படவியல் , சில வேதியல் பொருள்களின் 
மேல் ஒளி விழும்போது ஏற்படுகின்ற வேதியல் மாற்றங்களை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளது . வெள்ளி ஹேலைட் ( Silver 
halide ) கலந்த கெலட்டின் ( Gelatine ) குழம்பினை மெம்படலமாக 
ஒரு பக்கத்தில் தடவப்பட்டுள்ள ஓர் ஒளிபுகு கண்ணாடித் 
தகட்டில் , ஒரு பொருளின் பிம்பத்தை ஒரு வில்லைத் தொகுப்பின் 
மூலம் குவிக்கச் செய்தால் தட்டில் அப் பொருளின் தலைகீழ் பிம்பம் 
ஏற்படும் . ஒளி விழுந்த வெள்ளி , ஹேலைட் , வேதியல் மாற்றங் 
களினால் வெள்ளித் தனிமமாக மாறி விடுகிறது . ஒளி விழாத 
பகுதிகளில் இத்தகைய மாற்றங்கள் ஏற்படாது . 

பின்னர் 
இப் பகுதிகளை மட்டும் தட்டிலிருந்து கழுவி விட.லாம் . வெள்ளி 
ஹேலைட் ஒளிபுகு தன்மையுடையது . எனவே , தட்டில் பொருளின் 
ஒளி பொருந்திய பகுதி கருமையாகவும் , கருமையான பகுதி ஒளி 
புகும் தன்மையுடனுமிருக்கும் . அல்லது பொருளின் ஒளிப்பகுதியும் , 
இருள் பகுதியும் தட்டில் இருள் பகுதியாகவும் ஒளிப்பகுதியாகவும் 
காணப்படும் . இது நெகடிவ் அல்லது எதிர்ப்படம் எனப்படும் 
இந்த எதிர்ப்படத்தட்டை பொருளாகக் கொண்டு , மற்றோர் ஒளிப் 
படத் தட்டில் பிம்பம் விழச் செய்தால் , எதிர்ப்படத் தட்டின் 
ஒளிப்பகுதி இப்பொழுது இருள் பகுதியாகவும் , இருள் பகுதி ஒளிப் 
பகுதியாகவும் அமைந்து , மூலப் பொருளின் பிம்பத்தை 
ஏற்படுத்தும் . இஃது எதிர்ப் படத்தின் எதிர்ப் படமாதலால் நேர்ப் 
படம் அல்லது பாசிடிவ் ( positive ) எனப்படும் . 


40 


ஒளியியல் 


ஒளிப்படப் பெட்டி ( Photographic camera ) : 

ஓர் ஒளிப்படப் பெட்டி கீழ்வரும் பகுதிகளைக் கொண்டிருக்க 
வேண்டும் . 

( 1 ) உண்மைப் பிம்பத்தைத் திரையில் தோற்றுவிக்கும் ஒரு 
வில்லைத் தொகுதி . 

( 2 ) பிம்பம் விழும் இடத்தில் ஒளிபடத் தட்டு ( photographic 
plate ) பொருந்தக்கூடிய ஒரு தாங்கி . 

( 3 ) ஒளிப்படத் தட்டில் , வில்லைத் தொகுப்பின் வழியினைத் 
தவிர மற்ற வழிகளில் ஒளி விழாமல் செய்ய ஒரு ஒளி புகாத் 
தடுப்பு அமைப்பு . 

( 4 ) வில்லைத் தொகுப்பின் வழியாக தேவையான 
அளவிற்கும் , தேவையான நேர்த்திற்கும் ஒளியினைப் புகச் செய்யக் 
கூடிய ஒரு வழியமைப்பு . 

( 5 ) ஒளிப் படம் எடுக்கும் பொருளின் பிம்பத்தைக் காட்டக் 
கூடிய ஒரு திரைக் கண்ணாடி . 

ஒரு பொருளை ஒளிப்படம் எடுக்க , பொருளிலிருந்து வரும் 
ஒளி வில்லைத் தொகுப்பின் வழியாகச் சென்று கண்ணாடி ஒளிப் 
படத் தட்டில் மெய் பிம்பம் ஏற்படுத்துகிறது . இப் பிம்பம் 
தெளிவாக இருக்க , வில்லைத் தொகுப்பிற்கும் தட்டிற்கும் இடையி 
லுள்ள தூரத்தை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும் . இதற்கு 
ஏற்ற வகையில் ஒளிப்படப் பெட்டி மடங்கக் கூடிய தோலினால் 
ஆக்கப்பட்டிருக்கும் . 
ஒளிப்படத் தட்டு { Photograpic plate ) 

ஒளிப்படத் தட்டில் பூசப்பட்டுள்ள ஒளிப்படக் குழம்பு ( கெலட் 
டின் ) வெள்ளி ஹேலைட் படிகங்களைக் 

கொண்டிருக்கும் . 
கண்ணாடித் தட்டு அல்லது ஒளிபடத் தாளின் மேல் வெள்ளி 
ஹேலைட்டைப் பிடித்துக் கொண்டிருக்கும் ஓர் ஊடகமாகக் 
கெலட்டின் பயன்படுகிறது . அக் குழம்பில் ஹேலைட்டுடன் கடினப் 
படுத்துவதற்கான பொருள்களும் சேர்ந்திருக்கும் . எதிர்ப்படத் 
தட்டில் பூசப்பட்டுள்ள குழம்பு சிறு அளவு வெள்ளி அயோடைட் 
டுடன் கூடிய வெள்ளி புரோமைட் கொண்டிருக்கும் . தாளில் 
பூசப்பட்டுள்ள குழம்பு வெள்ளி 

குளோரைட்டை மட்டுமோ 
அல்லது வெள்ளி குளோரைட் , வெள்ளி புரோமைட் இவற்றின் 
கலவையையோ கொண்டிருக்கும் . எதிர்ப்படத் தட்டில் பூசப் 
பட்டுள்ன குழம்பிலுள்ள படிகங்கள் பெருமமாக 3 முதல் 5 
மைக்ரான் அளவு உடையதாகவும் , மொத்தக் குழம்பு எடையில் 
30 முதல் 40 சதவீதம் வரையிலுமிருக்கும் . நேர்ப்படத்தாளில் 


ஒளிப்படவியல் 


41 


பூசப்பட்டுள்ள குழம்பு எதிர்படத் தட்டிலுள்ளதைவிட மெல்லிய 
தாக இருக்கும் . 


பட வளர்ச்சி ( Develoment ) 

ஒளிப் படத் தட்டில் மறைந்திருக்கும் உருவத்தை வளரச் 
செய்து கண்ணிற்குத் தெரியும் படமாகச் செய்வது படவளர்ச்சி 
எனப்படும் . ஒளிப் படத் தட்டில் விழும் ஒளியின் செறிவிற்கு ஏற்ப 
வெள்ளித் தனிமம் படிந்திருக்கும் . ஒளி விழாத பகுதியில் 
வெள்ளித் தனிமம் படிந்திருக்காது . இப் பட வளர்ச்சிக்குச் சில 
அங்கக வேதியல் ஒடுக்கும் பொருள்கள் ( organic chemical redu 
cing agents ) பயன்படுகின்றன . பிம்பம் விழுந்த ஒளிப்படத் 
தட்டில் படம் வளரச் செய்யப் பயன்படும் வேதியல் பொருள் 
டெவலப்பர் அல்லது வளர்ப்பான் எனப்படும் . இதனைக் கீழ் 
காணும் பொருள்களைக் கொண்டு தயாரிக்கலாம் . 

மெட்டால் 1 கிராம் 
ஹெட்ரோக்யுனைன் 3 கிராம் 
சோடியம் சல்ைைபட் 

35 கிராம் 
( படிகம் ) 
சோடியம் கார்பனேட் 

35 கிராம் 
( படிகம் ) 

நீர் 500 க.செ.மீ. 
பொட்டாஷியம் புரோமைட் 0.3 கிராம் 


} 
} 


மேலே குறிப்பிட்டுள்ள பொருள்களை நீரில் கொடுத்துள்ள 
வரிசையில் எடுத்துக் கொள்ளவேண்டும் . முதலில் எடுத்த 
பொருள்கள் நன்றாகக் கரைந்தபின் அடுத்த பொருளைச் சேர்க்க 
வேண்டும் . இவ்வாறு தயாரித்த வளர்ப்பானை நன்றாக மூடப் 
பட்ட ஒரு புட்டியில் வைத்துப் பயன்படுத்தும் போது தேவையான 
அளவு வளர்ப்பானுடன் 

அளவு நீர் கலந்து 
பயன்படுத்தலாம் . பொதுவாக நல்ல முறையில் படம் வளர்ச்சி 
பெற , வளர்ப்பான் கரைசலை 65 ° F வெப்ப நிலைக்கும் , 70 F வெப்ப 
நிலைக்கும் இடையில் வைத்திருப்பது நலம் . 


சமமான 


ஒளி விழுந்த படத்தட்டில் படம் வளரச் செய்ய முதலில் 
அத் தட்டை நீரில் மென்மையுடன் கழுவிப் பின்னர் வளர்ப்பான் 
வைக்கப்பட்டுள்ள வாய் . அகன்ற சிறு தொட்டியில் வைக்க 
வேண்டும் . படம் வளர்ந்து தெரியும் வரை அச்சிறு தொட்டியை 
ஆட்டிக் கொண்டிருக்க வேண்டும் . இவ்வாறு படத்தை வளரச் 
செய்வதை ஓர் இருண்ட அறையில் ஒளி விழாமல் செய்ய 


42 


ஒளியியல் 


வேண்டும் . சில வகை ஒளிப்படத் தட்டுகளைக் குறைந்த அளவு 
சிவப்பு வெளிச்சத்தில் வளர்ச்சி செய்யலாம் . 


இவ்வாறு பட வளர்ச்சி முடிந்ததும் தட்டைச் சிறிது நேரம் 
தூய நீரில் கழுவிப் பின்னர் மற்றொரு சிறு தொட்டியிலுள்ள 
ஹைப்போ கரைசலில் 10 அல்லது 15 நிமிடங்கள் வைக்க 
வேண்டும் . இவ்வாறு 

வளர்ச்சி அடைந்த தட்டை 
இக் கரைசலில் வைத்தவுடன் படம் விழாத மற்ற பகுதியிலுள்ள 
வெள்ளி ஹேலைட் கரைக்கப்பட்டு விடுகிறது . இதன்பின் எதிர்ப் 
படத்தைத் தூய நீரில் கழுவ வேண்டும் . 


படப்படிவமெடுத்தல் ( Photographic printing ) 
எதிர்ப்படத்திருந்து படமெடுப்பதை ரு 

முறைகளில் 
செய்யலாம் . 

( 1 ) தொடுகை முறை . . இதில் நேர்ப்படம் , எதிர்ப்படம் 
இரண்டும் ஒரே அளவுடையதாயிருக்கும் . 

( 2 ) பெருக்கி முறை . இதில் நேர்ப்படத்தை எதிர்ப்படத்தை 
விடப் பெரியதாகவும் செய்யலாம் . பொதுவாக நேர்ப்படம் ஒளிப் 
படத்தாளில் எடுக்கப்படும் : 

தொடுகை முறையில் நேர்ப்படம் எடுக்க எதிர்ப்படத்தை 
அதற்கான ஒரு சட்டத்தில் அதன் குழம்புப் பகுதி மேல்புறம் 
இருக்குமாறு வைத்து அதன்மீது நேர்ப்படம் விழ வேண்டிய 
படத்தாளை அதன் குழம்புப் பகுதி இருக்குமாறும் , அதாவது 
நேர்ப்படத்தாளின் குழம்புப் பகுதியும் , எதிர்ப்படத் தாளின் 
குழம்புப்பகுதியும் ஒன்றோடொன்று ஒட்டிக் கொண்டு இருக்குமாறு 
வைத்து , ஒரு விளக்கிலிருந்து ஒளியினை எதிர்படத் தட்டின் வழி 
சென்று தாளில் விழுமாறு வைக்க வேண்டும் . தேவையான நேரம் 
இவ்வாறு ஒளி விழச் செய்து பின் நேர்ப்படத் தாளில் வளர்ச்சி 
செய்து கழுவி , பின் நிலைபெறச் செய்து நிழல் படம் பெறலாம் . 

பெருக்கி முறையில் ஒரு பெருக்கியைப் ( Enlarger ) பயன் 
படுத்த வேண்டும் . ஒரு பெருக்கி , ஓர் ஒளி மூலத்தையும் ஒரு 
எறியும் . வில்லையையும் , ( protecting lens ) கொண்டிருக்கும் . 
எதிர்ப்படத் , தட்டை ஒளி மூலத்தையும் , எறி வில்லைக்கும் 
இடையில் அதன் குழம்புப் பகுதி கீழிருக்குமாறு வைக்கவேண்டும் . 
இவ்வில்லை ஏற்படுத்தும் பிம்பம் தெளிவாகக் கீழே ஒரு மேடையில் 
வைக்கப்பட்டுள்ள தாளில் விழுமாறு செய்து , பின்னர் 
அவ்விடத்தில் நேர்ப்படம் விழ வேண்டிய தாளை அதன் குழம்புப் 
பகுதி மேல்புறமிருக்குமாறு வைத்தால் , பிம்பம் ஒளிப்படத் தாளில் 
விழும் . பின் இத் தாளில் வளர்ச்சி முறை 


